கற்க கசடம் 


IN 


வெப்பவியல் 
( பட்டப்படிப்பிற்குரியது ) 


( திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகிறது ) 


பிற்சேர்க்கை 


ஆசிரியர் 

கொ . நாச்சிமுத்து , 
இயற்பியல் பேராசிரியர் , அரசினர் கலைக் கல்லூரி , 

சேலம் 


BAN 


நூல் 


டுப்பாட் 


SI19.19000 


* 


நிறுவனம் 


- தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


கற்க 
கசடம் 


வெப்பவியல் 


| 


( பட்டப்படிப்பிற்குரியது ) 


( திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது ) 


பிற்சேர்க்கை 


ஆசிரியர் 


கொ . நாச்சிமுத்து , 
இயற்பியல் பேராசிரியர் , அரசினர் கலைக் கல்லூரி , 

சேலம் . 


பி 


HIN 


நூல் 


ឲ្យប់ ៥០ 


நிறுவனம் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


Supplement -- August, 1972 


© Tamil Nadu Text Book Society 


HE A T 


K. NACHIMUTHU 


Price Rs . 2-70 


( Supplied free of cost when 
original book is purchased ) 


“ Published by the Tamil Nadu Text Book 
Society under the Centrally Sponsored 
Scheme of Production of books and 
literature in regional languages at the 
University level, of the Government of 
India in the Ministry of Education and 
Social Welfare (Department of Culture ), 
New Delhi. " 


Printed by 
KUMARAN PRESS , 
298 , Mint Street , 
Madrasul . 


பொருளடக்கம் 


பக்கம் 


1. குண்டு கேலரிமீட்டர் 


1 


2. நெர்ன்ஸ் வெற்றிடக் கேலரிமீட்டர் 


5 


3. இயக்கக் கொள்கையில் வாயுக்களின் பாகு 

நிலைக்கு விளக்கம் 


6 


4. அலையும் தட்டின் உதவியால் ஒரு திரவத்தின் 

பாகியல் எண்ணைக் காணல் 


11 


- 5. சுற்றும் தட்டுமுறையில் ஒரு வாயுவின் 

பாகியல் எண்ணைக் காணல் 


15 


-- 


6. காற்றை நன்னிலைப்படுத்தல் 


19 


7 . 


லம்மர் பிரிங்ஷீம் முறையில் வெப்ப எண்களின் 
தகவைக் காணல் 


23 


சமன் 


8. மேக்ஸ்வெல்லின் வெப்ப 

வெப்ப இயக்கச் 
பாடுகள் 


25 


9 . 


வெப்ப இயக்கச் சமன்பாடுகளின் பயன்கள் 


32 


10. வெப்ப இயக்கவியலின் மூன்றாவது விதி 


48 


11. கோளகக்கூடுகள் 


49 


12. வியன் 

வியன் இடப்பெயர்ச்சி விதி 


52 


.. 


13. ராலே - ஜீன்ஸ் விதி 


60 


• 
.. 


14. ப்ளான்கின் குவாண்டம் கொள்கை 


68 


15. நட்சத்திரங்களின் வெப்ப நிலைகள் 


73 


... 


74 


18. வெப்பஎண் பற்றி டீபையின் தத்துவம் 

அளவீடுகளின் C.G.S. - M.K.S. அலகுகள் 


17 . 


79 


18 : கேள்விகள் 


80 


1. குண்டு கேலரிமீட்டர் 


(( Bomb Calorimeter ) 


கெட்டியான இரும்புக் கலன் ஒன்றில் வெடிப்பை ஏற்படுத்தி 
அதன் விளைவால் உண்டாகும் அழுத்தத்தை அளப்பதன் மூலம் 
வெப்பநிலை வேறுபாடுகளைக் கணக்கிட்டு வாயுக்களின் பருமன் 
மாறா வெப்ப எண்களைக் காணலாம் என்பதை முதலில் விளக்கிக் 
காட்டியவர் பைர் ( Pier ) என்பவராவார் . இவ்வாறான முறையில் 
பயன்படுத்தப்படும் கேலரிமீட்டர் குண்டு கேலரிமீட்டர் எனப் 
படுகிறது . இந்தக் கேலரிமீட்டர் பொதுவாக இரும்பால் செய்யப் 
பட்டதாகவும் , கோளக வடிவை உடையதாகவும் இருக்கிறது . 
இதற்கு ஏற்பு வாய்க்குழாய் ( inlet tube ) ஒன்றும் , நெளிவுள்ள 
( corrugated ) இரும்புத் தட்டால் மூடப்பட்ட துவாரம் ஒன்றும் 
உள்ளன . நெளிவான இரும்புத் தட்டின்மேல் ஒரு சிறு சமதள 
ஆடித்துண்டு பொருத்தப்பட்டிருக்கிறது . 

ஓர் ஒளிமூலத்திலிருந்து வரும் ஒளிக்கற்றை ஆடியால் 
எதிரொளிக்கப்பட்டு , சுற்றும் உருளை ஒன் றின்மீது பொருத்தப் 
பட்டுள்ள ஒளிப்படத் தட்டின் மேல் விழுமாறு அமைப்பு இருக் 
கிறது . அழுத்தம் மாறும்பொழுது நெளிதட்டில் 

வளைவு 
ஏற்பட்டு ஆடியின் நிலைமாறுதலால் எதிரொளிக்கப்பட்ட ஒளிக் 
கற்றையின் நிலையும் மாறும் . கேலரிமீட்டரினுள் E என்ற ஒரு 
மின் முனை பொருத்தப்பட்டிருக்கிறது . கேலரிமீட்டர் 

ஒரு நீர்த் 
தொட்டிக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது . 


கேலரிமீட்டரில் கொடுக்கப்பட்ட வாயுவும் , வெடிப்பை உண் 
டாக்குவதற்குத் தேவையான எரிவாயுக்களின் கலவையும் 
எடுத்துக்கொள்ளப்படுகின்றன . வாயுக்களின் தொடக்க வெப்ப 
நிலை நீர்த்தொட்டியின் வெப்ப நிலையாகவே அமையும் . எனவே , 
இதனை அளந்து 91 எனக் குறித்துக்கொள்ளவேண்டும் . கேலரி 
மீட்டரில் மின் பொரியை ஏற்படுத்தி வெடிப்பை உண்டாக்க 


2 


வெப்பவியல் 


வேண்டும் . இதனால் வெப்பநிலை உயர்ந்து அழுத்தம் அதிக 
மாகும் . இதன் காரணமாக ஒளிப்படத் தட்டின்மீது படும் 
ஒளிக்கற்றையின் நிலை மாறும் . ஒளிப்படத் தட்டின் உதவியால் 


- Maata 


E 


+ 


// 


+ 


lheu 


-- 


படம் A - 1 . 


எதிரொளிப்பு ஒளிக்கற்றையின் தொடக்க நிலையையும் , வெடிப்பை 
அடுத்து ஏற்படும் நிலையையும் தெரிந்து கொள்ளலாம் . 


தெரிந்த நிலையான அழுத்தங்களைக் கேலரிமீட்டரில் அமைத்து , 
எதிரொளிப்புக் கற்றையில் ஏற்படும் விலக்கங்களைக் குறித்துக் 
கொள்ளவேண்டும் . அழுத்தத்தையும் விலக்கத்தையும் தொடர்பு 
படுத்தும் வரைபடத்தின் உதவியால் சோதனையின் தொடக்க , 
இறுதி அழுத்தங்களைத் தெரிந்துகொள்ளலாம் . 

அவை முறையே 
PI , P , என்க . வெடித்தல் விரைவில் ஏற்படுவதால் . வெடித்தலை 
அடுத்த கணத்தில் வெடித்தலில் ஏற்பட்ட வெப்பம் முழுவதையும் 
வாயுக்கள் மாத்திரம் எடுத்துக்கொண்டன என்றும் , கேலரி 
மீட்டரோ , நீர்த்தொட்டியோ வெப்பத்தை எடுத்துக்கொண்டிருக்க 
முடியாது என்றும் பாவிக்கலாம் . எனவே , கேலரிமீட்டரின் பரும 
அளவும் வேறுபடவில்லை எனக் கொள்ளலாம் . இதன் அடிப் 
படையில் வாயுக்களின் இறுதி வெப்பநிலையைக் கணக்கிடமுடியும் . 
இவ்வாறு கணக்கீடு செய்யும் பொழுது வெடித்தலினால் மூலக்கூறு 
களின் எண்ணிக்கை மாறுபடுகிறது என்பதையும் , அதனாலும் 
அழுத்தம் மாறுபடுகிறது என்பதையும் கருத்தில் 

கருத்தில் கொள்ள 
வேண்டும் . வெடித்தலுக்குமுன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 
N ) எனவும் , வெடித்தலுக்குப்பின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 


குண்டு கேலரி மீட்டர் 


3 


N , எனவும் கொள்வோம் . P , என்ற இறுதி அழுத்தம் N , மூலக் 
கூறுகளைப் பொறுத்ததாகும் . எனவே மூலக்கூறுகளின் எண் 
ணிக்கை மாறாமல் N , ஆகவே இந்திருக்குமானால் , ஏற்பட்டிருக்கக் 
கூடிய இறுதி அழுத்தம் = N , P , | N ,. 


எனவே இறுதி வெப்பநிலை 9. எனில் , 
சார்லஸ் விதிப்படி 

( , , 
( N , P , | N , ) : P = ( 273 + 0 , ) : ( 273 + 91 ) 


அதாவது 


N1 P , 
N , P , 


273 + 6 , 
273 + 91 


எனவே 


P , | P ) 

273 + 9 , 
N ,IN , 273 + 91 
P , | P = P எனவும் , N , | N ] = e எனவும் 


கொள்வோமானால் , 


P 


--- 


273 + 9 , 
273 +91 


e 


.. 


9 , 


- 


( 273 + 91 ) 


-- 


273 


ஃ 6 , - 9 

. 


/ 
= ( 278 + 0 ) - - 273 - 07 

P 
8 . ) ( ( 1 ) 


= ( 273 + 91 ) 


( 273 + 91 ) 


e 


= ( 273 + 3 ) 


எனவே , (8s 

( es - 01 ) -ன் மதிப்பைக் காணமுடியும் . எடுத்துக் 
கொண்ட வாயுவின் நிறை m ) எனவும் , எரிவாயு - ஆக்ஸிஜன் 
கலவையின் நிறை m , எனவும் , வாயுவின் பருமன் மாறா வெப்ப 
எண் , எரிகலவையின் பருமன் மாறா வெப்ப எண் ஆகியவை 
முறையே C1 , C , எனவும் கொள்வோமானால் , வாயு எரிகலவை 
இவற்றால் எடுத்துக்கொள்ளப்பட்ட மொத்த வெப்பம் 


= my C ) (8-81 ) + m , C. ( 02-91 ) 


4 


வெப்பவியல் 


வெப்பம் வேதியல் புள்ளிகளிலிருந்து கலவையின் ஒவ்வொரு 
அலகு நிறைக்கும் வெடித்தல் வினையினால் 9 , வெப்பநிலையில் 
எவ்வளவு வெப்பம் வெளியிடப்படுகிறது எனத் தெரியவரும் . 
இதன் மதிப்பு H எனில் , 


( m1 C , + m , C , ) ( 02 - 01 ) = mg H. 


இதில் C. , C , ஆகியவை தெரியாதவை . இரு வெவ்வேறு 
நிறைகளுள்ள எரிகலவைகளைக் கொண்டு சோதனை நடத்துவதன் 
மூலம் இரு சமன்பாடுகளைப் பெறலாம் . இவற்றிலிருந்து C ) , C , 
ஆகியவற்றின் மதிப்புகளைக் காணமுடியும் . 


இந்தச் சோதனையில் சுற்றுப்புறத்துக்கு வெப்பம் செல்வதனால் 
ஏற்படும் வெப்ப இழப்புக்கும் , எரிகலவை முழுவதும் எரியாமல் 
போவதற்கும் , வாயுவில் ஏற்படும் இயல்பான பிணைப்புப்பிரிவு 
( dissociation ) - க்கும் திருத்தம் செய்யப்படல் வேண்டும் . இம் 
முறையில் கிடைக்கும் C1- ன் மதிப்பு , ( 8 , - 91 ) வெப்பநிலை நெடுக் 
கத்தில் வாயுவிற்கு உள்ள பருமன் மாறா வெப்ப எண்ணின் சராசரி 
மதிப்பு என்பதைக் குறிப்பிடவேண்டும் . 


2. நெர்ன்ஸ் வெற்றிடக் கேலரிமீட்டர் 


(( Nernst Vacuum Calorimeter ) 


குறிப்பு : வெப்பவியல் பக்கம் 82 - ல் கூறப்பட்டுள்ள மின்சார 
மூறை என்பதே நெர்ன் ஸ் வெற்றிடக் கேலரிமீட்டர் 

முறை 
யாகும் . 


3. இயக்கக்கொள்கையில் 
வாயுக்களின் பாகுநிலைக்கு விளக்கம் 
( Explanation for Viscosity of gases on Kinetic Theory ) 


ஒரு திடப்பொருளின் கிடைமட்டத் தளத்தின்மேல் ஒரு வாயு 
நகர்ந்து செல்வதாகப் பாவிப்போம் . திடப்பொருளின் தளத்தை 
ஒட்டிய வாயுவின் படலம் ( layer ) நகராமல் இருக்கும் . ஆனால் , 
அந்தப் படலத்திலிருந்து தொலைவு அதிகமாகும்பொழுது , நகரு 
தலின் திசைவேகம் அதிகமாகும் . இந்தச் திசைவேகம் மூலக்கூறு 
களின் இயக்கத் திசைவேகத்துடன் ஒப்பிடும் பொழுது மிகச் 
சிறியது ஆகும் . நகரும் திசை X அச்சுக்கு இணையானது எனவும் , 
கிடைமட்டம் X -- y தளத்துக்கு இணையானது எனவும் கொள்வோ 
மானால் , இந்தத் தளத்திற்குச் செங்குத்தான திசை Z அச்சுக்கு 
இணையானதாகும் . AB என்பது ஒரு கிடைமட்டத் தளத்தைக் 
குறிப்பதாகவும் , அந்தத் தளத்தில் வாயுவின் நகர்தல் திசைவேகம் 
1 எனவும் கொள்வோம் . 


கின் றன 


வாயுவின் வெவ்வேறு படலங்கள் வெவ்வேறு திசைவேகங் 
களுடன் நகரும்பொழுது வாயு மூலக்கூறுகள் எல்லாத் திசை 
களிலும் சென்று மோதிக்கொள்கின்றன . ஒரு கன சதுர செ . மீ . 
பருமனில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை n எனில் , 
இவற்றில் மூன்றில் ஒரு பாகம் Z அச்சுக்கு இணையாகச் செல் 

எனக் கொள்ளலாம் . இதிலும் பாதி Z அச்சின் மேல் 
நோக்கிய திசையிலும் , மற்றப்பாதி அதன் கீழ்நோக்கிய 
திசையிலும் செல்கின்றன எனலாம் . எனவே AB- ன் - ஓரலகுக் 
குறுக்குப் பரப்பு வழியாக 1 வினாடியில் மேல் நோக்கிச் செல்லும் 

1 
மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 

இங்கு C என்பது . 

6 
மூலக்கூறுகளின் சராசரித் திசைவேகம் ஆகும் . 


n C. 


இயக்கக் கொள்கையில் வாயுக்களின் பாகுநிலைக்கு விளக்கம் 


7 


அதே காலத்தில் அப் பரப்பு வழியாகக் கீழ்நோக்கிச் செல்லும் 

| 
மூலக்கூறுகளின் எண்ணிகையும் n c ஆகும் . 

6 


வாயு நகருவதால் மூலக்கூறுகளின் இயக்கத் திசைவேகத் 
துடன் நகர்தல் திசைவேகம் பொருந்தி இருக்கும் . ஆனால் இந்த 
நகர்தல் திசைவேகம் அடுக்குக்கு அடுக்கு மாறுபடும் . சராசரி 
மோதலிடைத் தூரம் - எனில் , அடுத்தடுத்துள்ள இரு மோதல் 
களால் ஒரு குறிப்பிட்ட அடுக்கில் உள்ள நகர்தல் திசை வேகம் 


NN 


AY 


-y-.-y--- 


E 


. 


* 


படம் A.2 . 


அதற்கு - தொலைவிலுள்ள அடுக்குக்கு மாற்றப்படும் . AB- க்கு 
மேலே / தொலைவில் உள்ள CD என்ற அடுக்கையும் , AB- க்குக் 
கீழே / தொலைவில் உள்ள EF என்ற அடுக்கையும் கவனிப்போம் . 
இவற்றில் உள்ள வாயுவின் நகர் தல் திசைவேகங்கள் முறையே 


( - + x + ) 
( r + > # ) 


என ஆகும் . 


CD- ல் ஏற்பட்ட மோதலுக்குப் பிறகு AB- ல் நடக்கும் மோத 
லினால் CD- ன் நகர்தல் திசைவேகம் AB- க்குச் சற்றே கீழுள்ள 


8 


வெப்பவியல் 


மூலக்கூறுகளுக்கு மாற்றப்படுகிறது . இவ்வாறே EF- ல் ஏற்பட்ட 
மோதலுக்குப் பிறகு AB- ல் நடக்கும் மோதலினால் EF- ன் நகர்தல் 
திசைவேகம் AB- க்குச் சற்றே மேலுள்ள மூலக்கூறுகளுக்கு 
மாற்றப்படுகிறது . 


எனவே ஓரலகுப் பரப்பு வழியாகக் கீழ்நோக்கிச் செல்லும் 
மூலக்கூறுகளினால் AB- க்குச் சற்றே கீழுள்ள மூலக்கூறுகளுக்கு 
ஒரு வினாடியில் மாற்றப்படும் X அச்சுக்கு இணையான உந்தம் 


= " m ( + > # ) 


( இங்கு m என்பது மூலக்கூறின் நிறை ) . இவ்வாறே ஓரலகுப் பரப்பு 
வழியாக மேல் நோக்கிச் செல்லும் மூலக்கூறுகளினால் AB- க்குச் 
சற்றே மேலுள்ள மூலக்கூறுகளுக்கு ஒரு வினாடியில் மாற்றப்படும் 
X அச்சுக்கு இணையான உந்தம் 


* ( - > # ) 


எனவே , AB தளத்தின் ஓரலகுப் பரப்பில் ஏற்படும் மோதல்களால் 
ABCD பகுதிக்கு ஒரு வினாடியில் ஏற்படும் நிகர உந்த இழப்பு 


il 


*am( • + > # ) - " m ( » + + ) 
= " m ( 2 > + ) 
= ! nmēx do 


dy 


= 


-10 


dy 
dz 


( இங்கு P = nm = அடர்த்தி ) 


இவ்வாறே ABEF பகுதிக்கு 

ABEF பகுதிக்கு ஓரலகுப் பரப்பு வழியாக ஒரு 
வினாடியில் கிடைக்கும் உந்த ஏற்பு 


1 


dy 


= 3 Pc > dz 


இதன் காரணமாக ABEF பகுதி ABCD பகுதியைப் பின் இழுப்பது 
போலவும் , ABCD பகுதி ABEF பகுதியை முன் இழுப்பது 


இயக்கக்கொள்கையில் வாயுக்களின் பாகு நிலைக்கு விளக்கம் 


9 


போலவும் தோன்றும் . இவ்வாறு இவற்றினிடையே ஓரலகுப் 
பரப்பில் செயற்படும் விசை 


F = உந்தம் மாறும் வீதம் 


- + * 


dy 
dz 


( 1 ) 


பாகுநிலை இயல்படி 7 என்பது வாயுவின் பாகியல் எண் ( coefficient 
of viscosity ) எனில் , ஓரலகுக் குறுக்குப் பரப்பில் செயற்படுத்தப் 
படும் விசை 


= F = 7 


dy 
dz 


-- 


... 


( 2 ) 


* 


எனவே ( 1 ) , ( 2 ) சமன்பாடுகளிலிருந்து 


1 


dy 
dz 


dy 
PCA 

dz 


1 


அதாவது 7 = 


PcA 


3 


- 


ச 


எனில் , 


‘ வெப்பவியல் 


ஆனால் மூலக்கூறின் விட்டம் 
145 ஆம் பக்கத்தில் காட்டியபடி , 


A 


1 
2 # 2n 


எனவே ) 


1 
3 


PC 


1 
V2Kran 


r me 
3 / 2xgin 


mc 
32K 


இதில் m , 7 ஆகியவை மாறிலிகள் . ஆனால் , வெப்பநிலையைப் 
பொறுத்து மாறக்கூடியது . எனவே 7 - ன் மதிப்பு வெப்பநிலையைப் 
பொறுத்து மாறும் . இது பொதுவாக அழுத்தத்தைப் பொறுத்து 
மாறுவதில்லை . ஆனால் மிகக் குறைந்த அழுத்தத்தில் இது 


10 


வெப்பவியல் 


அழுத்தத்தைப் பொறுத்து மாறுகிறது . ஏனெனில் , பொதுவாக 
அழுத்தம் குறையும்பொழுது ( அதாவது n குறையும்பொழுது ) 

-ன் மதிப்பு அதிகமானாலும் . -ன் மதிப்பு கொள்கலத்தின் 
அளவை அடைந்ததும் மாறாமல் இருப்பது தெரியும் . இந்நிலையில் 
மூலக்கூறுகள் கொள்கலத்தின் சுவர்களில் நேரிடையாக மோதிக் 
கொள்கின்றன என்பதை இது குறிக்கும் . எனவே , இந்த நிலையில் 
1 - ன் மதிப்பு P- க்கு நேர்விகிதத்தில் இருக்கும் ; அதாவது அழுத் 
தத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் . அழுத்தம் குறையும் 
பொழுது ) -ன் மதிப்பும் குறையும் . 


4. அலையும் தட்டின் உதவியால் 
ஒரு திரவத்தின் பாகியல் 
எண்ணைக்காணல் 


( Oscillating disc ) 


ஒரு வட்டத்தட்டு முறுக்குக் கம்பி ஒன்றினால் தொங்கவிடப் 
பட்டுக் காற்றில் அலையும் போதும் , பின்னர் திரவத்தில் அலையும் 
போதும் அதன் வீச்சில் ஏற்படும் மடக்கை வகைக்குறை மானங் 
களை ( Logarithmic decrement ) அளப்பதன் மூலம் திரவத்தின் 
பாகியல் எண்ணைக் காணலாம் என்று மேயர் ( Mayer ) விளக்கிக் 
கீழ்க்கண்ட சமன்பாட்டை த் தருவித்தார் : 


16 
* PT ( r + 2r4 dy " 


{ ( - + ^ ) + (^ = ^*) } 


இங்கு 7 என்பது திரவத்தின் பாகியல் எண் 

] == தட்டின் நிலைமத்திருப்பு திறன் ( Moment of Inertia ) 
P திரவத்தின் அடர்த்தி 


T = காற்றில் தட்டின் அலைவு நேரம் 


தட்டின் ஆரம் 


- 


d = தட்டின் தடிப்பு 


A 


திரவத்தில் வீச்சின் மடக்கை வகைக் குறைமானம் 


Ad 


காற்றில் வீச்சின் மடக்கை வகைக் குறைமானம் 


இச் சோதனைக்கான தட்டு பொதுவாக பாஸ்பர் வெண்கலக் 
கம்பியால் ( Phosphor bronze wire ) தொங்கவிடப்படுகிறது . தட் 


12 


வெப்பவியல் 


டுடன் இணைந்தவாறு ஒரு சிறு தண்டும் , அந்தத் தண்டுக்குக் 
குறுக்காக ஒரு சட்டமும் உள்ளது . சட்டத்தின் மேல் முனைகளி 

லுள்ள திருகு மறைகள் வழியாக 
நகரக்கூடியவாறான 
நிறைகள் பொருத்தி வைக்கப்படு 
கின்றன . அவற்றைச் சரிசெய் 
வதன் மூலம் தட்டைக் 

கிடை 
மட்டத்தில் இருக்கச் செய்ய 
லாம் . தட்டுடன் இணைந்த தண் 
டின் மேல் பொருத்தப்பட்ட ஒரு 
சிறு குழி ஆடி ஓர் ஒளி மூலத்தி 
லிருந்து வரும் ஒளிக்கற்றையை 
எதிரொளித்துக் கிடையாயுள்ள 
ஓர் அளவுகோலின் மேல் 
மாறு செய்கிறது . ஒளிப்பொட்டு 
நடு நிலையைத் தாண்டிச் சென் 
றது முதல் மீண்டும் அந் நிலையை 
அதே திசையில் தாண்டும் வரை 

எடுத்துக் கொள்ளப்படும் காலமே 
படம் A - 3 . 

அலைவு நேரமாகும் . பொதுவாக 
50 அலைவுகளுக்கான காலத்தை அளந்து அதிலிருந்து அலைவு 
நேரம் கணக்கிடப்படுகிறது . இதன் மதிப்பு T என்க . 


விழு 


இப்பொழுது தட்டின் மீது m நிறையும் , a ஆரமுள்ள ஒரு 
கம்பி வளையத்தை ஓரச்சாக இருக்குமாறு வைத்து மீண்டும் 
அலைவு நேரத்தைக் காணவேண்டும் . இதன் மதிப்பு T , என்க . 
தட்டு , தண்டு , சட்டம் ஆகியவற்றின் கூட்டு நிலைமத் திருப்பு 
திறன் 1 எனவும் , முறுக்குக் கம்பியின் ஓரலகு முறுக்கின் பொழுது 
ஏற்படும் மீட்சியில் இரட்டை C எனவும் கொள்வோமானால் , 


T = 20 


|-1 


ஃ . 


T3 = 4K 


I 
C 


T ; " = 4 * ( + or") 
T+ = 1 + ma - 1 + 


அலையும் தட்டின் உதவியால் ... ... ... எண்ணைக் காணல் 


18 . 


T - TP 

T2 


mas 
I 


.. 


I 


maa 


( - ) 


1-T2 


எனவே -ன் மதிப்பைக் கணக்கிட்டுக் கொள்ளலாம் . 


இப்பொழுது மடக்கை வகைத் தத்துவப்படி 

kt 

2 
G = 0.e 


COS WI 


( இங்கு 9 என்பது 1 வினாடியில் ஏற்படும் கோண இடப்பெயர்ச்சி ; 
9. என்பது தொடக்கக் கோண வீச்சு ; k என்பது திசை வேகத் 
தையும் நிலைமத் திருப்பு திறனையும் பொறுத்த ஒரு மாறிலி ) 


27 
T 


இப்பொழுது 

T 2T 3T 
1 = 0 , 

என்ற காலங்களில் உள்ள 
2 2 2 
வீச்சுகளின் மதிப்புகளை முறையே 01 , 8 ,, 93 , 94 ............ என் 
பவற்றால் குறிப்பிடுவோமானால் , 


கல 


பே 


= 0 . 


kT / 4 


ge = 6.e 


- kT / 4 
G.e 


COST . 


= 


3kT / 4 

COS 27 = 


- 2kT / 4 


98 


8.e 


os 


ene 


9 . 


3kT / 1 

cosK = 


8.e 


- 3kT / 4 
G.e 


- 


9 ,. 0 , முதலியவற்றில் கிடைக்கும் எதிர் தறிகள் , 01 , 98 
முதலியவற்றின் திசைக்கு எதிர் திசையில் உள்ளன என்பதைக் 
காட்டுவதாகும் . அடுத்தடுத்து உள்ள வீச்சுகளின் எண் மதிப்பு 
களை மட்டும் கவனிப்போமானால் , 


61 


09 


03 
04 


.... 


KT / 4 

= மாறிலி 


6 . 


s 


வெப்பவியல் 


இதனை ^ என்பதால் குறிப்பிடுவோமானால் , A என்னும் 
மாறிலியே மடக்கை வகைக் குறைமானம் எனப்படுகிறது . 


A 


81 


தே 


ee 


1 


99 


93 


elket 


.. 


= 


= 21 


9 
9 , 


9 , 
X 

08 


91 
6 . 


4A 
இவ்வாறே e 


91 
05 


2nA 
பொதுவாக e 


61 


aan + 1 


1 


எனவே , 


2nA 


log , (... ) 

- ( 2 ) 


2.303 log10 


இதிலிருந்து A- ன் மதிப்பைக் கணக்கிட முடியும் . இவ்வாறு 
தட்டு காற்றில் அலையும்போது கிடைக்கும் மடக்கை வகைக் 
குறைமானத்தையும் ( A ) , தட்டு திரவத்தில் அலையும்போது 
கிடைக்கும் மடக்கை வகைக் குறைமானத்தையும் ( A ) கணித்து 
T , I இவற்றின் உதவியால் மேயர் சமன்பாட்டிலிருந்து திரவத்தின் 
பாகியல் எண்ணைக் காணமுடியும் . 


குறிப்பு : திரவத்திற்குப் பதிலாக ஒரு 

வாயுவைப் பயன் 
படுத்துவோமானால் , நமக்கு வாயுவின் பாகியல் எண் கிடைக்கும் . 
ஆனால் , வாயுயைப் பற்றிய சோதனையின்போது , என்பதைச் 
சுழி எனக் கொள்ளவேண்டும் . இது வெற்றிடத்தில் ஏற்படும் 
மடக்கை வகைக் குறைமானமாகும் . 


5. சுற்றும் தட்டுமுறையில் ஒரு 
வாயுவின் பாகியல் எண்ணைக் காணல் 


( Rotating disc Method ) 


AB என்ற ஒரு 

ஒரு வட்டத்தட்டு ஒரு முறுக்குக் கம்பியால் 
தொங்கவிடப்படுகிறது . இந்தத் தட்டின் ஓரத்திலேற்படும் 
தொடர்ச்சியற்ற நிலையை நீக்குவதற்காக EF என்ற காப்பு வளையத் 
தட்டு ( Guard ring plate ) AB ஐச் சுற்றி அதே மட்டத்தில் 


E 


E 


A 


B 


11 


படம் A - 4 . 


இருக்குமாறு பொருத்தி வைக்கப்படுகிறது . AB , EF- க்கு அடியில் 
இணையாகவும் , ஓரச்சு முறையிலும் CD என்ற ஒரு வட்டத்தட்டு 
வைக்கப்பட்டு ஒரு சீரான திசைவேகத்துடன் சுற்றப்படுகிறது . 


16 


வெப்பவியல் 


இதன் காரணமாக AB , CD இவற்றிற்கு இடையில் உள்ள காற்று 
அல்லது வாயுவில் ஒரு திசைவேக வாட்டம் ஏற்படுகிறது . இதன் 
விளைவாகத் தொங்கவிடப்பட்ட தட்டு ஓர் இரட்டைக்குட்படுத்தப் 
பட்டு ஒரு 

ஒரு கோண இடப்பெயர்ச்சியைப் பெறுகிறது . இந்த 
நிலையில் கம்பியால் செயற்படுத்தப்படும் மீட்சியில் இரட்டை 
பாகியல் விளைவால் ஏற்படும் இரட்டையை ஈடு செய்கிறது . 


திசைவேக வாட்டமானது சுற்றும் அச்சிலிலிருந்து உள்ள 
தொலைவைப் பொறுத்து மாறுபடுகிறது . சுற்றும் அச்சிலிருந்து. 
ர தொலைவில் CD தட்டின் மேலுள்ள ஒரு புள்ளி தட்டு W கோணத் 
திசை வேகத்துடன் சுற்றும் பொழுது . wr என்ற திசைவேகத்துடன் 
இயங்கும் . எனவே AB , CD தட்டுகளுக்கிடைப்பட்ட தொலைவு 
h எனில் , கவனிக்கப்பட்ட புள்ளிக்கு நேர் மேலே வாயுவில் உள்ள 


Wr 


திசைவேக வாட்டம் 

இந்தத் திசைவேக வாட்டம் 

h 
r ஆரமும் , dr அகலமும் உள்ள வளைய்ப்பகுதி 

உள்ள வளையப்பகுதி முழுவதற்கும் 
பொருந்தும் எனக் கொள்ளலாம் . எனவே , வாயுவின் பாகியல் 
எண் ) எனில் , கவனிக்கப்பட்ட வளையப் பகுதியின் மேல் செயற் 
படும் விசை , 


W 
22nrdr 


2wpwrear 

h 


1 


இதனால் ஏற்படும் திருப்பு திறன் 

2mw redr 

XT 
h 


2mnwr & dr 

h 


எனவே AB வட்டத்தட்டின் ஆரம் R எனில் , அதன்மேல் செயற் 
படுத்தப்படும் பாகியல் இரட்டையின் மொத்த மதிப்பு 


R 


- . 


2xnw redr 

h 


R 


2m7w 
h 


[ 4 ) 


0 


சுற்றும் தட்டுமுறையில் ... 


எண்ணைக் காணல் 


17 


aw R 

2h 


முறுக்குக் கம்பியின் ஓரலகு முறுக்கின் பொழுது ஏற்படும் மீட்சியில் 
இரட்டை C எனவும் , கம்பியில் ஏற்பட்ட முறுக்கின் மதிப்பு: 
9 எனவும் கொள்வோமானால் , 

மீட்சியில் இரட்டையின் மொத்த மதிப்பு = Ce . 


AB சமநிலையிலிருப்பதால் , 


Tpw R4 

2h 


CO 


எனவே - 


2h Ce . 
ww R4 


( 1 ) 


ஓர் எந்திர எண்ணி ( Mechanical couoter ) , நிறுத்து கடிகாரம் 
இவற்றின் உதவியால் w- ன் மதிப்பைக் காணமுடியும் . ஒரு 
வினாடியில் CD தட்டு N முறை சுற்றுகிறது எனில் , w = 2xN 
ஆகும் . 


8 - ன் மதிப்பைத் துல்லியமாகக் காண்பதற்கு AB ஐயும் 
முறுக்குக் கம்பியையும் இணைக்கும் ஒருசிறு தண்டின்மேல் ஆடி 
யைப் பொருத்தி , அதனால் எதிரொளிக்கப்படும் ஒளிக்கற்றை 
ஒன்று D தொலைவில் வைக்கப்படும் ஓர் அளவுகோலின்மீது 
விழுமாறு செய்யலாம் . அளவுகோலின்மேல் ஒளிப்பொட்டுக்கு 
ஏற்படும் விலக்கம் X எனில் , 


X 


9 - 


2D . 


C- ன் மதிப்பைத் தெரிந்து கொள்வதற்குக் கீழ்க்கண்ட அள 
வீடுகள் எடுக்கப்படுகின்றன : 

CD தட்டு சுற்றுவதை நிறுத்திவிட்டு AB தட்டு அலையுமாறு 
செய்யப்படுகிறது . இதன் அலைவு நேரம் : T கணக்கிடப்படுகிறது . 
தட்டின் நிலைமத் திருப்புதிறன் ( எனில் , 

I 
T2 = 412 
C 

( 2 ) 


இப்பொது m நிறையுள்ளதும் , a ஆரமுள்ளதுமான ஒரு கம்பி 
வளையத்தை ( ring ) AB தட்டின்மேல் ஓரச்சு வகையில் வைத்து 

வெ . - 2 


18 


வெப்பவியல் 


இந்த அலைவு 


மீண்டும் அலைவு நேரம் கணக்கிடப்படுகிறது . 
நேரம் T , எனில் ,, 


2 


T , 


412 


[ + mae 

C 


. 


( 3 ) 


... 


( 2 ) , ( 3 ) சமன்பாடுகளிலிருந்து , 

4m ma 
T - T2 = 

C 


எனவே , C 


வே , C = 


4 ma 
T - T 


இவ்வாறு C , 9. w முதலியவற்றின் மதிப்புகளையும் h , R ஆகிய 
வற்றின் அளவுகளையும் தெரிந்து கொண்டு ( 1 ) -வது சமன்பாட்டில் 
பதிலீடு செய்து வாயுவின் பாகியல் எண்ணைக் கணக்கிடலாம் . 


இதன் மதிப்பு அழுத்தத்தைப் பொறுத்துப் பொதுவாக மாறுவ 
தில்லை என்றும் , ஆனால் மிகக் குறைந்த அழுத்தத்தில் அழுத்தத் 
திற்கு நேர்விகிதத்தில் உள்ளது எனவும் தெரிந்து கொள்ளலாம் . 


6. காற்றை நன்னிலைப் படுத்தல் 


( Air conditioning ) 


அனுபவத்திலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் காற்று மனித 
னுடைய உடம்பிற்கு இன்பமளிக்கக் கூடியதாகவும் . புத்துணர்ச்சி 
யூட்டி நல்ல பயனைக் கொடுக்கக் கூடியதாகவும் இருப்பதற்கு 
அதனுடைய வெப்ப நிலை , ஒப்பு ஈரப்பதன் . அசைவு ஆகியவை 
சில குறிப்பிட்ட நிலைகளில் இருக்கவேண்டும் என்று தெரிந்தது . 
அவ்வித சூழ்நிலைகளை ஏற்படுத்தித் தொழில் முதலிய துறைகளில் 
நல்ல பயனுறு திறனையும் , உற்பத்திப் பெருக்கத்தையும் அடைய 
முடியும் . இவ்வாறான சூழ் நிலைகளை ஏற்படுத்துவது காற்றை 
நன்னிலைப் படுத்தல் எனப்படுகிறது . 


உண் 


பல சோதனைகளைச் செய்து இதமான உணர்ச்சியளிக்கக் 
கூடிய வெப்பநிலை , ஒப்பு ஈரப்பதன் ( relative humidity ) , காற்றின் 
வேகம் ஆகியவற்றைப் படங்களில் 

குறித்திருக்கிறார்கள் . 
அவ்வாறான படங்கள் இத விவர விளக்கப் படங்கள் ( Comfort 
charts ) எனப்படுகின்றன . 

ஒரு குறிப்பிட்ட வெப்ப நிலையில் 
ஒப்பு ஈரப்பதனை மாற்றியமைத்து இதமான நிலையை 
டாக்கலாம் . அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒப்பு ஈரப்பதனில் வெப்ப 
நிலையைத் தக்கபடி மாற்றியமைத்து இதமான நிலையை உண்டாக் 
கலாம் . 

ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒப்பு ஈரப்பதனை 
அதிகரிக்கும்பொழுது , தேகத்திலிருந்து ஆவியால் குறைவதன் 
காரணமாகக் காற்று மிகப் புழுக்கமானதாகத்தோன்றும் . மாறாக 
ஒப்பு ஈரப்பதனைக் குறைக்கும் பொழுது , ஆவியாதல் அதிகமாகிக் 
குளிர்ச்சியானது போன்ற தோற்றத்தைக் காற்றுக்குக் கொடுக்கும் . 
காற்று அசையாதிருக்கும் பொழுதும் புழுக்கமுள்ள உணர்வு, 
உண்டாகும் . காற்று அசையும் பொழுது ஆவியாதல் அதிகமாகி , 
குளிர்ச்சியான உணர்வு உண்டாகும் . ஆனால் , காற்றின் வேகம் 
ஓளரவுக்குமேல் மிகுந்திருப்பது விரும்பத்தக்கதல்ல . இதமான 
உணர்ச்சியைக் கொடுக்கக் காற்றின் வேகம் 

நிமிடத்திற்கு 


காற்றின் வேகம் : 15-25 அடி / நிமிடம் 
90 

அளவு ( சதவீதத்தில் ) 


85 


80 % 


60144881 9791 84 756552 
20 

வெப்பவியல் 
25 முதல் 75 அடி வரை இருக்க வேண்டும் என்று கணக் 
கிட்டிருக்கிறார்கள் . 

947032 16 
981 
941 
-751 

341 
70 
50 

37 


80 


, 


கோடையில்இத 


751 


40 
% 


17 


A50 % 
200 


65 


8ஈரக்குமிழ்வெப்பநிலை 


ஒப்பு 
ஈரப்பதன் 60 % 

50 


11078 


60 


பயனுள்ள 


பாரம் 


AR 


T 
4 


Pl 
3 


அளவு(சதவீதத்தில்) 


|| 


70 , 


AL 


TA 


155 


40 


குளிர்காலத்தில் இத 


55 


50 


60 


70 


80 


90 


100 


வரண்ட குமிழ் வெப்ப நிலை 


படம் A.5 


இதமான தன்மையின் வெவ்வேறு மதிப்புகளைக் குறிக்கப் 
பயனுள்ள வெப்பநிலை ( effective temperature ) என்ற சொல் வழங்கி 
வருகிறது . ஒரே பயனுள்ள வெப்ப நிலையில் , ஒரே மாதிரியான 
உணர்ச்சி ஏற்படும் . இது தெவிட்டிய நீராவி அழுத்தத்திலும் , 
காற்று அசையாத நிலையிலும் உண்மையான வெப்பநிலை குறிப் 
பிட்ட மதிப்பை உடையதற்குச் சமம் . . இதன் மதிப்பு காற்றின் 
வேகத்தாலும் ஒப்பு ஈரப்பத மதிப்பாலும் உண்மையான வெப்ப 
நிலையை அனுசரித்து மாறுபடும் .. இதனைக் காண்பதற்குப் 
பயனுள்ள வெப்ப நிலை விவர விளக்கப்படங்கள் ( effective 
temperature charts ) உள்ளன . ஒரு குறிப்பிட்ட பயனுள்ள 
வெப்பநிலையில் இதமான தன்மை குறைவாக இருக்குமானால் , 


காற்றை நன்னிலைப் படுத்தல் 


21 


ஒப்பு ஈரப்பதனின் மதிப்பைத் தக்கபடி மாற்றியமைத்து 
இதமான தன்மை மிகுந்த வேறு பயனுள்ள வெப்ப நிலையை 
ஏற்படுத்திக்கொள்ளலாம் . கோடையிலும் , குளிர்காலத்திலும் 
மிகுந்த இதமான நிலையைக் கொடுக்கும் பயனுள்ள வெப்ப நிலைகள் 
வெவ்வேறாக அமைகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது . 


காற்றை நன்னிலைப் படுத்தும்பொழுது ஒப்பு ஈரப்பதனைக் 
கட்டுப்படுத்துவதுடன் , 25 சத அளவு புதுக்காற்றை உட்கொணரு 
வதும் விரும்பத்தக்கது . குளிர் பிரதேசங்களில் காற்றின் வெப்ப 
நிலையைப் பொதுவாக 

உயர்த்தவேண்டியிருக்கும் . ஆனால் 
உஷ்ணப் பிரதேசங்களிலும் , கோடை காலத்திலும் பொதுவாக 
வெப்ப நிலையைக் குறைக்கவேண்டி இருக்கும் . அத்துடன் காற்றில் 


110 


110 


100 


100 


வரண்ட 
குமிழ்வெப்ப 
நிலை 
( 
F 
) 


90 


80 90 100 


90 


80 


80 


A 


70 


170 


70 


09 


B 


60 


ஈரக்குமிழ் 
வெப்பநிலை 
( 
F 
) 


40603 


பயனுள்ள 
வெப்பநிலை 


700 


50 


50 


காற்றின்வேகம்: 


300 
200 
100 


s7s/he 


40 


40 


301 


30 


30 


படம் A - 8 . 


நீராவியை அகற்றுதலும் விரும்பத்தக்கதாக இருக்கும் . 
இதற்குக் குளிர்பதனேற்றியின் ( refrigerating machine ) 

ஆவி 
யாக்கும் பாகம் அநேக செப்புத் தகடுகளைக் கொண்ட குழாய் 
வடிவத்தில் இருக்கிறது . குழாயினுள் ஃப்ரியான் அல்லது சல்பர் 
டை ஆக்ஸைடு திரவம் ஆவியாதலினால் குளிர்ச்சி ஏற்படுகிறது . 


22 


வெப்பவியல் 


விசிறிகளின் உதவியால் அறையின் காற்று இந்தச் செப்புத் 
தகடுகள் இருக்கும் பாகத்தை நோக்கி வீசப்படுகிறது . அங்கு 
அந்தக் காற்று குளிரும்பொழுது அதில் உள்ள சிறிது நீராவி நீராக 
மாறுகிறது . இவ்வாறு நீராக மாறிய பகுதி விரைவில் அகற்றப் 
படுகிறது . இவ்வாறு தொடர்ச்சியான நிகழ்ச்சி ஏற்படும் பொழுது 
அறையின் காற்று குளிர்வதுடன் வறண்டதாகவும் ஆகிறது . 


மேலும் வெளியிலிருந்து வெப்பம் உள்ளே கடத்தப்படுவதை 
யும் தடுக்க வேண்டும் . இதற்காகச் சுவர் , மாடியின் உட்தளம் 
ஆகியவை செலோடெக்ஸ் ( celotex ) , மாசனைட் ( masonite ) ஆகிய 
பொருட்களால் மூடப்படுகிறது . மேலும் தரையில் விரிப்புகள் 
போடுதல் நன்மையளிக்கும் . அறையிலிருந்து நீக்கப்படவேண்டிய 
வெப்பத்தின் அளவைப் பொறுத்தும் , அறையில் இருக்கக்கூடிய 
ஆட்களின் எண்ணிக்கையைப் பொறுத்தும் வெவ்வேறு திறனுள்ள 
குளிர் பதனேற்றியைப் பயன்படுத்தவேண்டும் . 


7. லம்மர் பிரிங்ஷீம் முறையில் 
வெப்ப எண்களின் தகவைக் காணல் 


(( Lummer and Pringsheim s Method ) 


அளக்கப் 


இம்முறையில் சுமார் 90 லிட்டர் கொள்ளளவுள்ள செப்புக் 
குடுவை பயன்படுத்தப்படுகிறது . இதில் வெப்ப மாற்றீடற்ற 
விரிவை ஏற்படுத்தி , அதன் தொடக்கத்திலும் இறுதியிலுமுள்ள 
அழுத்தங்களையும் வெப்பநிலைகளையும் அளந்து , வெப்ப எண்களின் 
தகவு கணக்கிடப்படுகிறது . குடுவையுடன் பொருத்தப்பட்ட ஒரு 
அழுத்த மானியின் 

உதவியால் அழுத்தங்கள் 
படுகின்றன . 

குடுவையின் மையத்தில் ஒரு போலா மீட்டர் 
( Bolometer ) கம்பி வைக்கப்பட்டு அதன் மின் தடை தாம் ஸன் 
கால்வனா மீட்டரைக் கொண்ட வீட்ஸ்டன் சமனச் சுற்றினால் 
நிர்ணயிக்கப்படுகிறது . மின் தடையிலிருந்து வெப்பநிலை கணிக்கப் 
படுகிறது . P. , T என்பவை முறையே தொடக்க அழுத்தம் , 
தொடக்க வெப்பநிலை எனவும் , P. , T , ஆகியவை முறையே 
இறுதி அழுத்தம் ( வெளி அழுத்தம் ) , இறுதி வெப்பநிலை எனவும் 
கொள்வோமானால் வெப்பவியல் 199 ஆம் பக்கத்தில் காட்டிய 
படி வெப்ப எண்களின் தகவு - கீழ்கண்ட சமன்பாட்டால் கொடுக் 
கப்படுகிறது : 

log P , - log P. 
( log P , -- log Ps ) - ( log T - log T.) 


T 


இம்முறையில் உள்ள குறைபாடுகள் : 


( i ) குடுவையின் 

சுவரிலிருந்து 

வாயுவின் வெப்பக் 
கடத்தல் வெப்பச் சலனம் மூலம் போலா மீட்டருக்கு வெப்பம் 
கிடைக்கிறது . 


போலா 


( ii ) குடுவையின் சுவரிலிருந்து கதிர்வீச்சு மூலம் 
மீட்டருக்கு வெப்பம் கிடைக்கிறது . 


24 


வெப்பவியல் 


( iii ) குடுவையின் சுவரிலிருந்து இணைப்புக் கம்பிகள் மூலம் 
போலா மீட்டருக்கு வெப்பம் கிடைக்கிறது . 


( iv ) போலா மீட்டரின் தாமதத்தினால் வெப்பநிலை அள 
வீட்டில் சிறிது ஐயப்பாடு ஏற்படுகிறது . 


மேலே குறிப்பிட்ட குறைபாடுகளை நீக்க பார்டிங்டன் என்பவர் 
இம்முறையைச் சிறிது மாற்றியமைத்தார் .. பார்டிங்டன் முறை 
வெப்பவியல் 198 ஆம் பக்கத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது . 


8. மேக்ஸ்வெல்லின் வெப்ப 

இயக்கச் சமன்பாடுகள் 
( Maxwell s Thermodynamic Relations ) 


வெப்ப இயக்கவியல் இரண்டு விதிகளையும் கொண்டு 
மேக்ஸ்வெல் என்பவர் பொதுப்படையானதும் , பல நிகழ்வுகளை 
விளக்கக்கூடியதுமான ஆறு இயக்கவியல் சமன்பாடுகளைத் 
தருவித்தார் . இவற்றைக் கீழ்க்கண்டவாறு தருவிக்கலாம் : 


ஒரு பொருளின் பருமன் p அழுத்தத்தில் dv அளவு மாறு 
கிறது எனில் , அதனால் செய்யப்படும் வேலை pdy ஆகும் , 
பொருளின் உள் ஆற்றல் dU அளவு அதிகமாகிறது என்றும் , 
அது சுற்றுப்புறத்திலிருந்து dQ அளவு வெப்பத்தை ஏற்கிறது 
என்றும் கொள்வோமானால் வெப்ப இயக்கவியல் - முதலாம் 
விதிப்படி 
dQ = dU + pdr 

( 1 ) 


பொருளின் தனி வெப்பநிலை T என்றும் , அந்த வெப்ப நிலையில் 
பொருள் dQ வெப்பத்தை ஏற்கும்பொழுது அதன் என்ட்ரப்பி 
ds அளவு மாறுகிறது எனவும் கொள்வோமானால் , வெப்ப இயக்க 
வியல் இரண்டாம் விதியிலிருந்து 


ds 


dQ 
T 


( 2 ) 


... 


அதாவது do TIS 
எனவே , ( 1 ) , ( 2 ) சமன்பாடுகளிலிருந்து , 

TaS = dU + pdy 
அதாவது 

Tas - pdy 


dU = 


... 


( 3 ) 


இது வெப்ப இயக்கவியல் இரு விதிகளையும் இணைக்கும் சமன் 
பாடாகும் . 


28 


வெப்பவியல் 


ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள பொருளை எடுத்துக்கொள்வோ 
மானால் , அதற்கு அழுத்தம் ( p ) , பருமன் ( v ) , வெப்பநிலை ( T ), 
என்ட்ரப்பி ( S ) என்ற நான்கு முக்கிய அளவுகள் இருக்கின்றன . 
இவற்றில் எந்த இரு அளவுகள் தெரிந்தாலும் மற்றவைகளைக் 
கணக்கிட்டுக்கொள்ள முடியும் . அதாவது இவற்றில் எந்த இரு 
அளவுகளும் தனிப்பட்ட முறையில் மாறலாம் என்றும் , மற்றவை 
அவற்றைச் சார்ந்து மாறும் எனவும் கொள்ளலாம் . இவ்வாறு 
தனிப்பட்ட முறையில் மாறும் அளவுகள் சார்பற்ற மாறிகள் 
( independent variables ) எனப்படுகின்றன . அவற்றைச் சார்ந்து 
மாறும் அளவுகள் சார்ந்த மாறிகள் ( dependent variables ) எனப் 
படுகின்றன . எந்த இரு அளவுகளும் சார்பற்ற மாறிகளாகக் 
கருதப்படலாம் . ஆகையால் , அவற்றைப் பொதுப்படையாக x , y 
என்று குறிப்பிடுவோம் . - x . y அளவுகள் சிறிது மாறும்பொழுது , 
v , S ஆகியவற்றின் மதிப்பும் , உள் ஆற்றலின் மதிப்பும் . U மாறு 
படும் . இந்த மாறுபாடுகளுக்கிடையே உள்ள தொடர்புகளைக் கீழ்க் 
கண்டவாறு குறிப்பிடலாம் : 
ƏU 

am 

dy 
3y Jx 


க 


dU = 


( 33 ), 


dx + 


( 3 ) 
( 3 ) , 


dv 


dx + 


( * ), 
( 3 ) , 


dy 


ds = 


dx ++ 


as 
ay ) 


dy: 


* 


இவற்றை ( 3 ) -வது சமன்பாட்டில் பதிலீடு செய்யும்பொழுது , 
au aU 

as 
dx + dy = T1 

dx 
3x 

lxx 

3x 

y 
as ay 

av 
dy - P 
dy 

ax 

y 
as 

ον Tax [ 

as 
T p 

| T 
3x дх 

ay 
y 

ay 
. 
- P 

dy 


+ T 


X 


இந்தச் சமன்பாட்டில் dx , dy இவற்றின் குணகங்களை ஒப்பிடும் 
பொழுது , 
ar as 

ay 
T -p 

( 4 ) 
ах 

3 : 


மேக்ஸ்வெல்லின் வெப்ப இயக்கச் சமன்பாடுகள் 


27 


( 34 ); = T( 2; ), -7( 3 ), 


( 5 ) 


--- 


.. 


இங்கு dU , dv , ds ஆகியவை நிறை வகையீடுகள் ( Perfect difle 
rentials ) ஆகும் . அதாவது இவற்றின் மதிப்புத் தொடக்க இறுதி 
நிலைகளைப் பொறுத்ததே அன்றி எந்த முறையில் மாறுபாடு 
ஏற்பட்டது என்பதைப் பொறுத்து இருப்பதில்லை . காட்டாக T , V 
ஆகியவை குறிப்பிட்ட அளவு மாறும்பொழுது U- ல் ஏற்படும் 
மாறுதல் T முதலில் மாறிப் பின் v மாறுகிறதா அல்லது v முதலில் 
மாறிப் பின் T மாறுகிறதா என்பதைப் பொறுத்து இருப்பதில்லை . 
இவ்வாறு dU நிறை வகையீடாக இருக்கும் பொழுது , 


*, ( 3 ) = * (By ) 


அதாவது 


32U 
ду дх 


220 
ах ду 


6 ( i ) . 


... 


... 


| 


இவ்வாறே 


02S 
ду дх 


02S 
дҳ ду 


... 


6 ( ii ) 


... 


ay 


28y 
дх ду 


8 ( iii ) . 


ду дх 


J 


பொறுத்துப் பகுக்கப் 


இப்பொழுது ( 4 ) -வது சமன்பாடு y ஐப் 
படுமானால் , 


23v 


82U 
ду дх 


T 


+ 


p 


ду дх 


* + (3 ), (3 ), 

( 3 ) , ( 3 ), 


( 7 ) 


பகுக்கப் 
இவ்வாறே ( 5 ) -வது சமன்பாடு x ஐப் பொறுத்துப் 
படும் பொழுது , 

30 
32U 925 

as 

әТ 
T ах ду ax 

ах ду 
Әр ay 

( 8 ) 
Эх 


+ 


Эх ду 


28 


வெப்பவியல் 


சமன்பாடுகள் 6 ( i ) ( ii ) ( iii ) இவற்றைச் சமன்பாடுகள் 7 , 
8 - ல் பதிலீடு செய்வோமானால் , 


( ). ( 33 ), - ( 32 ), ( 3 ), - ( 3 ), ( 3) ), 

- ( 3 ) , ( 3 ) , 


அதாவது , 


( * ), ( * ), - ( # ), ( *) ); = (* ), ( * ) , 

- ( ஐ ) , ( 3 ) , 


( 9 ) 


இந்த அடிப்படைச் சமன்பாட்டில் x , y என்பதற்குப்பதிலாக 

T , v , p , S ஆகியவற்றிலிருந்து எந்த இரு மாறிகளையும் பதிலீடு 
செய்யலாம் . இவ்வாறு 

செய்து பெறப்படும் சமன்பாடுகள் 
மேக்ஸ்வெல் வெப்ப இயக்கச் சமன்பாடுகள் எனப்படுகின்றன . 


முதல் வெப்ப இயக்கச் சமன்பாடு : 

x = T , 
, 

y = 0 என்க . 


әТ 
ax 


1 


3v 
ay 


1 . 


மேலும் T V என்பவை இங்குச் சார்பற்ற மாறிகளாதல் , 


3 
, 


3T 
3y 


== 


OT 
ay 


0 


3y 


ay 
әТ 


0 


ax 


இந்த மதிப்புகளை 9 - வது சமன்பாட்டில் பதிலீடு செய்தால் , 


- ( 23 ) r -- ( * ), 
( 33 ) -- ( * ) , 


அதாவது , 


மேக்ஸ்வெல்லின் வெப்ப இயக்கச் சமன்பாடுகள் 


29 . 


இரு பக்கங்களையும் T ஆல் பெருக்குவோமானால் , 


r ( 33 ); = 1( ** ), 


அதாவது , 


( 39 )r = r( 2 ) , 


... 


( 1 ) 


இரண்டாவது வெப்ப இயக்கச் சமன்பாடு : 


x = T , 


y = p என்க . 


ОТ 
Әр 


1 . 


др 
3y 


: 1 


மேலும் T , p என்பவை , சார்பற்ற மாறிகளாதலால் , 


әТ 


ат 


др 


ay 


др 


др 
әТ 


0 . 


ax 


இந்த மதிப்புகளை 9 - வது சமன்பாட்டில் பதிலீடு செய்யவோ 
மானால் , 


( * ) = ( * ), 


எனவே , 


T( 3 ) r --T ( * ), 
( * ), -- 1 ( " ), 


அதாவது , 


( II ) 


மூன்றாவது வெப்ப இயக்கச் சமன்பாடு : 


x = S , 


y = V என்க . 


ay 


as 
3x 


1 


1 


ay 


: 80 


வெப்பவியல் 


ஆனால் S , V என்பவை சார்பற்ற மாறிகள் ஆகையால் , 


as 


as 
ay 


0 . 


ay 


ay 
as 


3y 
3x 


= 0 . 


இந்த மதிப்புகளை 9 ஆம் சமன்பாட்டில் பதிலீடு செய்யும் பொழுது, 


( * ) ; -- ( * ), 


எனவே , 


( * ) ; -- ( 135 ), 


அதாவது 


3 ) -- ( 6 ) 


( III ) 


- 


நான்காவது வெப்ப இயக்கச் சமன்பாடு : 


x = S , 


y = p என்க . 


முன்போலவே 


1 ; 


1 


( 33 ) ( 3 ) 
( 83 ) - 0 ; ( 32 ) -0 


இந்த மதிப்புகளை 9 - வது சமன்பாட்டில் , பதிலீடு செய்யும் 
பொழுது , 

ат 

ay 
as 


அதாவது 


( e ) s - ( % ), 


... 


... 


( IV ) 


மேக்ஸ்வெல்லின் வெப்ப இயக்கச் சமன்பாடுகள் 


31 


ஐந்தாவது வெப்ப இயக்கச் சமன்பாடு : 


* = py, = V என்க 


др 
8x 


1 , 


av 
ду 


1 , 


др 
8y 


0 , 


av 
ax 


= 0 . 


இவற்றை 9 - வது சமன்பாட்டில் பதிலீடு செய்தால் , 


( 3ச ), 3 

( 35 ), - ( 3 ) , ( 3 ) ,-- 
( 7 ), ( * ) , - ( 3 ), ( 2 ), 


அதாவது 


1 


( V ) 


! 


ஆறாவது வெப்ப இயக்கச் சமன்பாடு : 


* = T 


y = S என்க . 


aT 
ax 


1 , 


3 ; - 1 , 7. = 0 , * -0 


0 . 


இவற்றை 9 - வது சமன்பாட்டில் பதிலீடு செய்தால் , 

др av 

др 
1 
T 

OT | s 


அதாவது 


( r ) ; ( * ) ;-( ) ( ) s- 1 


( VI ) 


மேலே தருவிக்கப்பட்டுள்ள ஆறு வெப்ப இயக்கச் சமன்பாடு 
களில் முதல் நான்கும் மிகவும் பயன்படுபவை ஆகும் . 


. 


9. வெப்ப இயக்கச் சமன்பாடுகளின் 

பயன்கள் 
( Applications of Thermodynamic Relations) 


1 . 


க்ளாஸியஸ் க்ளாபெய்ரான் சமன்பாடு ( முதலாவது உள்ளுறை 
வெப்பச் சமன்பாடு ) 


மேக்ஸ்வெல்லின் முதலாவது வெப்ப இயக்கச் சமன்பாட்டி 
லிருந்து 


அதாவது T 


( 33 ); - ( 2 ) , 
T ( 35 ) -- T ( 37 ), 
( 39 ) r = 7 ( 7 ) , 


இந்தச் சமன்பாட்டின் இடதுபக்கமுள்ள கோவை குறிப்பது 
என்னவென்றால் , வெப்பநிலை மாறாத பொழுது பொருள் வெப் 
பத்தை எடுத்துக் கொள்கிறது என்பதாகும் . இது உருகுதல் 
அல்லது ஆவியாதல் என்ற நிலை மாற்ற நிகழ்ச்சியைக் குறிப்ப 
தாகும் . 


ஓர் அலகு நிறையுள்ள பொருளைப்பற்றி கவனிக்கையில் , L 
என்பது உருகுதலின் உள்ளுறை வெப்பம் அல்லது ஆவியாதலின் 
உள்ளுறை வெப்பம் என்றும் , J என்பது வெப்பத்தின் எந்திர 
ஆற்றல் இணைமாற்று என்றும் கொள்வோமானால் , 


dQ = LJ . 


வெப்ப இயக்கச் சமன்பாடுகளின் பயன்கள் 


88 


மேலும் VI , V , என்பவை முறையே முதல் நிலையிலும் இரண்டாவது 
நிலையிலும் ஓரலகு நிறையின் பருமன் எனக் கொள்வோமானால் , 


di 


Vs - Y1 


எனவே 


LJ 
ve - Y 


= T 


dp 
dT 


.. 


dT = 


Tdp ( va - y ) 

LJ 


இது அழுத்த மாறுபாட்டால் உருகு நிலை அல்லது கொதி 
நிலையில் ஏற்படும் மாறுதலைக் கணிக்க உதவக் கூடியது . இதற் 
காண உதாரணங்கள் வெப்பவியல் 243 - 244 ஆம் பக்கங்களில் 
காட்டப்பட்டிருக்கின்றன . 


( 2 ) வெப்ப எண் சமன்பாடு ( Specific heat Equation ) 
C ) என்பது அழுத்தமாறா வெப்ப எண் எனில் , 

dQ 
C = 

dT 


- ( ) , - - ) -- * 


( 1 ) 


அழுத்தம் மாறாத நிலையான தால் , ds என்பது . * , I இவற்றைப் : 
பொறுத்து மாறக் கூடியது . 


எனவே , 


dS 


ds + 


dT 


( * 
= ( 3 ) ( 31 ) , 
( * ), - ( ** ),( # ), + (# ), 


T : 


ஃ . 


- இதை- ( 1 ) -வது சமன்பாட்டில் பதிலீடு செய்தால், ( isits 

as av .. 

-- / as #T { fusic - 
C 

+ TI 

( 2 ) 
av ОТ 

aT 


இதில் T 


r ( 2 ), 


என்பது பரும மாறா வெப்ப எண்ணைக் ( C ) 


குறிக்கிறது . 

வெ . -3 


வெப்பவியல் 


. 


C 


C , + T 


r ( 3 ) , ( 3 ) , 


( 8 ) 


முதலாவது 


வெப்ப 


மேக்ஸ்வெல்லின் 
பாட்டின்படி , 


இயக்கச் 


சமன் 


( * ) , - ( 3 ) , 


தனை ( 3 ) -வது சமன்பாட்டில் பதிலீடு செய்தால் 


C. = C , +1 ( p 


( 2 ), (3 ), 


... 


( 4 ) 


இப்பொழுது p என்பது NT ஆகியவற்றைச் சார்ந்தது . 


அதாவது p = f ( v , T ). 


எனவே , dpi 


dT 


( 3 ) , tv + ( ar ) , 
( # ) , - (3 ), ( * ), + ( * ) , 


அழுத்த மாரு நிலையில் dp = 0 . 


.. 


( r),-- (* ),( * ) 


இதனை ( 4 ) -வது சமன்பாட்டில் பதிலீடு செய்தால் , 


C 


C - T 


T ( * ) , ( ) ; 


( 5 ) 


ஆனால் E என்பது பரும மீட்சிக் குணகம் ( Modulus of volume 
clasticity ) எனவும் , என்பது பருமப் பெருக்க எண் ( volume 
coeficient ) எனவும் கொள்வோமானால் , 

удр 
E = 


od 


13y 
y 

T 


வெப்ப இயக்கச் சமன் பாடுகளின் பயன்கள் 


85 


எனவே , 


др 


E 


3y 


ay 


= dly 


at 


இந்த மதிப்புகளை ( 5 ) -வது சமன்பாட்டில் பதிலீடு செய்வோ 
மானால் , 


C 


Cy + T 


T ( F ) (d ) 


= Cv + TE y 


( 3 ) திரவ மென்படலம் ( Liquid film ) 

ஒரு திரவ மென்படலத்தைப் படத்தில் காட்டியதுபோல் 
இழுத்து விரிவாக்கப்படுவதாகக் கொள்வோம் . திரவத்தின் பரப்பு 


...... 


dx 


படம் A - 7 . 


இழு விசை ர எனவும் , மென்படலத்தின் நீளம் ! எனவும் , அது 
இழுக்கப்பட்ட தொலைவு dx எனவும் கொள்வோமானால் , 


மென்படலத்தின் மேல் 
செய்யப்பட்ட வேலை 


} 


20 Idx 


2 ச dA . 


26 


வெப்பவியல் 


இங்கு dA என்பது பரப்பளவில் ஏற்பட்ட அதிகரிப்பு 


எனவேமென்ட்டஇக்கால் } 


எனவே மென்படலத்தால் 
செய்யப்பட்ட வேலை 


20 dA :. 


பொதுவாகப் பொருளால் செய்யப்படும் வேலையை pdv என்பதால் 
குறிப்பிடுகிறோம் . எனவே , மென் படலத்தைப் பொறுத்து p என் 
பதற்குப் பதிலாக - 20 என் புதையும் , dv என்பதற்குப் பதிலாக 
dA என்பதையும் பயன் படுத்வேண்டும் என்று புலப்படும் . 


இப்பொழுது மேக்ஸ்வெல்லின் முதலாவது வெப்ப இயக்கச் 
சமன் பாட்டின்படி , 


( 42 ) , = T ( # ), 


Y 


இதில் p = - 27 , dv 

27 , dv = dA எனில் , 


- T 


2da 
dT 


( 2 ) , 
( சு ) 


. 


dQ 


2T 


dA . 


ஒரு திரவத்தின் வெப்பநிலை உயரும் பொழுது அதன் பரப்பு 

do 
இழுவிசை குறைகிறது . எனவே எதிர் குறியையுடையது . 

dT 
எனவே , dQ நேர்குறியை உடைத்ததாகும் . இதன் விளக்கம் 
யாதெனில் ஒரு திரவ மென்படலம் இழுத்து விரிவாக்கப்படும் 
பொழுது அதன் வெப்பநிலை மாறாதிருக்க வேண்டுமானால் , அதற்கு 
வெப்பம் கொடுக்கப்படவேண்டும் . எனவே வெப்பப் பரிமாற்ற 
மில்லா நிலையில் திரவ மென்படலம் விரிவாக்கப் படுமானால் , அது 
dT அளவு வெப்ப நிலையில் குளிர்வடைவதன் மூலம் வேண்டிய 
வெப்பத்தை ஈடு செய்து கொள்ளும் . இப்பொழுது திரவத்தின் 
வெப்ப எண் S எனவும் , திரவத்தின் . நிறை m எனவும் கொள்ளப்படு 
மானால் , 


dg 


ms dT 


dA 


27 ( * ) 
2 ( * ) 


dT 


dA .. 


வெப்ப இயக்கச் சமன்பாடுகளின் பயன்கள் 


87 


( 4) ஜுல் - கெல்வின் விளைவு ( Joule Kelvin effect ) 

ஒரு வாயு சிறு துவாரத்தின் வழியே சென்று விரிவடைதால் 
ஏற்படும் வெப்ப நிலை வேறுபாட்டை ஜுல் - கெல்வின் . விளைவு என் 
கிறோம் . இச் சோதனையில் வாயுவின் உள்ளார்ந்த ஆற்றல் , 
அதன் மேல் செய்யப்படும் வேலை அல்லது அதனால் செய்யப் 
படும் வேலை இவற்றின் கூட்டுத் தொகை மாறிலியாக அமைகிறது . 
இந்தக் கூட்டுத் தொகையை எந்தால்பி ( enthalpy ) என்ற சொல் 
லால் குறிப்பிடுவது வழக்கம் . 


ஓரலகு நிறையுள்ள பொருளின் உள்ளார்ந்த ஆற்றல் U 
என்றும் p அழுத்தத்தில் அதன் பருமன் எனவும் கொள்வோ 
மானால் , இச் சோதனையில் அடிப்படைத் தத்துவம் 


U + pv = மாறிலி 


என்பதால் குறிக்கப்படும் . 


இந்தச் சமன்பாட்டைப் பகுக்கும் பொழுது , 

dU + pdy + vdp = 0 


( 1 ) 


ஆனால் , dU + pdv = dQ 


Tds 


இதை ( 1 ) -ல் பதிலீடு செய்யும்பொழுது , 


Tds + vdp 


= 0 . 


... 


( 2 ) 


இங்கு T , p என்பவற்றைச் சார்பற்ற மாறிகள் ( independent 
Variables ) 

எனக் 

கொள்ளுவோமானால் , பகுதி வகைக்கெழு 
முறையில் ( by partial differentiation ) 


ds 


3S 

dT + 
OT / P 


as 
ӘР 


dp 
T 


இதனை ( 2 ) -வது சமன்பாட்டில் பதிலீடு செய்தால் 


( 3 ) 


( 35 ) , ar + ( % ) , 

( 32 ) p + rip = 0 
இதில் ( * ), - ( 9 ) 


= Cp * அழுத்தமாறா 
aT JP 


வெப்ப 


எண் . 


( 4 ) 


88 


வெப்பவியல் 


மேக்ஸ்வெல்லின் இரண்டாவது வெப்ப இயக்கச் சமன்பாட்டின்படி 


( 8 ) , -- T ( ), 


( 5 ) 


: 


( 4 ) , ( 5 ) -ல் உள்ள மதிப்புகளை ( 9 ) -ல் பதிலீடு செய்வதனால் , 


Cp dT - T 


dp + vdp = ( ) 
OT P 


* C , dT 


dp 


( 3 ) 
= [ r (* ), - ) 
* - [ T ( * ) ;-) ... 
( 4 

( 1 ) 


( 6 ) 


dT 
இந்த 

-ன் மதிப்பு பகு - ஜுல் - கெல்வின் விளைவு ( differential 

dP 
Joule - Kelvin effect ) எனப்படுகிறது . இது U + py = H = எந்தால்பி . 

dT 
மாறாத நிலையில் ஏற்படுவதால் இதை 

என்று குறிப்பிடு 

dp JH 
வழக்கம் . 


நல்லியல்புள்ள வாயுவிற்கு ( for a perfect gas ) 


PV = RT 


P T இவற்றைப் பொறுத்துப் பகுக்கும்பொழுது . 


pay = ROT 


R 


P 


( * ) 
ஃ % "( * ) 


T / ay RT 

OT / 5 : P 


Py 


- 


P 


P 


இந்த மதிப்பை ( 6 ) -ல் பதிலீடு செய்யும்பொழுது , 


( % ) - , 


dT 
dp / H 


( v - Y ) 


y ) z 0 . 


வேப்ப இயக்கச் சமன்பாடுகளின் பயன்கள் 


89 


* எனவே நல்லியல்புள்ள வாயுவிற்கு ஜுல் - கெல்வின் விளைவு 
சுழியாகும் . வாயு வான் - டொ - வால்ஸ் சமன்பாட்டிற்குட்படுகிறது 
எனில் , 


a 


p + 


RT 
y - b 


y , T இவற்றைப் பொறுத்து இதனைப் பகுக்கும் பொழுது , 


2a 


dy = 


R 

dT 
P - b 


RT 
( v- b ) 


dy 


v3 


T 
[ * ] * - * 
( # ); - 5 * * } 


R 
2a ( v - 6 ) 


RT 
( v -b ) 


ve 


R y8 ( v - b ) 
RTY8-2a ( v - b ) * 


Ti dy 


எனவே 


RTv : ( v - b ) 
RTS - 2a ( y - b ) 


dT P 


(4 ) 
( a ) - 


T / dv 


RT y : ( v - b ) --v ( RTv * - 2a ( v - b ) ) 

RTYS - 2a ( v - 5 ) 


RTV - RTv : b - RTVK + 2av ( v - b ) 

RTI - 2a ( y - b ) 


2av ( r - b ) - RTY * b 

RTY --2a ( v - b ) 


இதனை 8.வது சமன்பாட்டில் பதிலீடு செய்யும்பொழுது , 
dT 

2av ( y - b ) - RTYBb 
dp HH 

RT1:8 2a ( y - b ) 


பூ { 2-2E ; } 


( 7 ) 


11 


40 


வெப்பவியல் 


: RTV உடன் ஒப்பிடும் பொழுது 2a ( v - b ) . தோராயமாகப் 
புறக்கணிக்கப்படலாம் என்றும் , . 2av ( y- b ) 

4 2av : எனவும் 
கொள்வோமானால் , ( 7 )-லிருந்து 


RTvsb 
RTy8 


} 


( 4 ) = 4, { " 

, ( r - 5 ) 


எனவே 


2a 

2a 
> b என்ற நிலையில் , அதாவது T < 

என்ற 
RT 

Rb 
dT 
நிலையில் நேர்குறியுடையதாக இருந்து அழுத்தக் குறைவின் 
dp 

2a 
போது வெப்ப நிலைக் குறைவை ஏற்படுத்தும். 

ஆனால் < b 

RT 
2a 

dT 
என்ற நிலையில் , அதாவது T > என்ற நிலையில் , எதிர் குறி 

dp 
யுடையதாக இருந்து அழுத்தக் குறைவின் பொழுது வெப்பநிலை 
உயர்வை ஏற்படுத்தும் . 


Rb . 


== 


2a 
T 

என்பது புரட்டு வெப்பநிலை ( Temperature of 

Rb 
inversion ) ஐக் குறிக்கும் . 


ஜூல்- கெல்வின் விளைவிற்கான உள் இயக்கவாதம் ( Inner mecha 

nism of Joule Kelvin effect ) 


மேலே ( 6 )-வது சமன்பாட்டில் காட்டியபடி 


( 4 ) + [ ( * ) - ) 


( 6 ) 


இப்பொழுது மேக்ஸ்வெல்லின் இரண்டாவது சமன்பாட்டின் படி 
av 

Os 
aT 


T / ay 


: 


( f), -- ( 3 ) 


T 


Tas = aU + pay என்பதனால் , 
T / as 

əU 
0p | T 

әр т 


வெப்ப இயக்கச் சமன்பாடுகளின் பயன்கள் 


41 


எனவே , 


( * ) , - - (3 ); + (# ), 


இந்த மதிப்பை ( 8 ) -ல் பதிலீடு செய்தால் 


( க ) - 4 [ - ( 8 ) ; - ( );-) 

, [ - ( ), - * ] 
( ஆ ) 


Әи 
இதில் என்பது ஜுல் விதியிலிருந்து ( அதாவது மாறா 

др 
வெப்ப நிலையில் உள்ளார்ந்த ஆற்றல் , அழுத்தம் அல்லது 
பருமனைச் சார்ந்ததில்லை என்ற விதியிலிருந்து ) மாறுபடுதலையும் , 
0 ( pv ) 

பாயிலின் விதியிலிருந்து மாறுபடுதலையும் 


என்பது 


- Op 


குறிக்கின்றன . 


5. க்ளாஸியஸ் சமன்பாடு ( இரண்டாவது உள்ளுறை வெப்பச் 

சமன்பாடு ) 


ஓரலகு நிறையுள்ள பொருள் T வெப்ப நிலையில் இருக்கையில் , 
திரவ நிலையிலிருந்து ஆவி நிலைக்கு மாற்றப்படுவதாகக் கொள் 
வோம் . இதற்குத் தேவைப்படும் உள்ளுறை வெப்பம் L என்றும் 
திரவ நிலையில் அதனுடைய என்ட்ரப்பி S. என்றும் . * வி நிலையில் 
அதனுடை என்ட்ரப்பி S., என்றும் கொள்வோமானால் , 





L 
T 


ப 


S , - SI 


T ஐப் பொறுத்து இந்தச் சமன்பாட்டைப் பகுக்கும் பொழுது , 


as , 
ОТ 


as , 
aT 


1 
T 


dL 
dT 


L 
T2 


1 


T 


85 – r * - * - *누 
இங்கு 7 3 - ( 2 ) , 


C = ஆவியின் வெப்ப எண் . 


42 


வெப்பவியல் 


OST 


T 


-C = திரவத்தின் வெப்ப 


எண் . 


* - ( 89 ), 

-- 


எனவே C , - C ) 


95 


al 
ОТ 


இதுவே கிளாஸியஸ் சமன்பாடு ஆகும் . 


ஸ்டீஃபன் போல்டஸ்மான் கதிர் வீச்சு விதி ( Stefan Boltz 
mann law of radiation ) 

இவ்விதியைத் தருவிப்பதற்கு முன் வீசு வெப்பம் ஒளியைப் 
போல் அழுத்தத்தைத் தோற்றுவிக்கிறது என்றும் , வீசு வெப்பம் 
ஒரு பரப்பின் மேல் நேர்குத்தாக விழும்பொழுது பரப்பின்மேல் 
செயற்படுத்தப்படும் அழுத்தம் எண் மதிப்பில் வீசு வெப்பத்தின் 
ஆற்றல் செறிவுக்குச் சமம் என்றும் காட்டலாம் . ஏனெனில் , 
ஆற்றல் செறிவு அதாவது ஓரலகு பருமனில் உள்ள ஆற்றல் 

P 
C2 

P 

CC 
உந்தத்தைக் கொண்டதாகவும் பாவிக்கப்படலாம் . 


( இங்கு C என்பது ஒளியின் திசை வேகம் ) கொண்டதாகவும் , . 


C 


ஓரலகுப் பரப்பின்மேல் நேர்குத்தாகப்படும் வீசு வெப்பத்தைக் 
கவனிக்கும்பொழுது , ஒவ்வொரு வினாடியும் C பருமனில் உள்ள 
வெப்பம் , பரப்பின் மேல் படும் என்பது தெளிவு . எனவே , 
பரப்பின்மேல் படும் வெப்பம் முழுவதும் உட்கவரப்படுகிறது எனில் , 
ஓரலகுப் பரப்பிற்கு ஒவ்வொரு வினாடியும் கிடைக்கும் உந்தம் 
P 

x C = P. இது அழுத்தத்திற்குச் சமமாகும் . வீசு வெப்பம் 
பரப்பால் உட்கவரப்படாமல் எதிரொளிக்கப்படும் நிலையிலும் இது 

P 
. 

2 
P 

2 
எனக் 

கொள்ளலாம் . படும் கதிராலும் , எதிரொளிக்கப்பட்ட 
கதிராலும் சேர்ந்து ஓரலகுப் பரப்புக்கு ஏற்படும் உந்த மாறுபாடு 
P P 

P p 
வீதம் 

X C + x C = + 
2C 2C 

2 2 


களாலும் , , செறிவு எதிரொளிக்கப்பட்ட கதிர்களாலும் ஆனது 


வீசுவெப்பம் பரப்பின் மேல் நேர்குத்தாகப்படாமல் எல்லாத் 
திசைகளிலும் படுகிறது எனில் , பரப்பின் மேல் ஏற்படும் அழுத்தம் 


வெப்ப இயக்கச் சமன்பாடுகளின் பயன்கள் 


48 


ஆற்றல் செறிவின் 

செறிவின் மூன்றில் ஒரு பங்குக்குச் சமம் என்று 
காட்டலாம் , 


மொத்த ஆற்றல் செறிவு V எனவும் , இது N கதிர்களால் 
ஆனது எனவும் கொள்வோமானால் , ஒவ்வொரு கதிரிலும் உள்ள 

V 
ஆற்றல் செறிவு = = என்க . 
N 

ஒரு கதிரின் குறுக்குப் பரப்பு 
ஓரலகு என்றும் , இது AB என்ற பரப்பின்மீது 9 கோணத்தில் 
விழுகிறது எனவும் கொள்வோம் . 


D 


: 


( ........... 


படம் A - 8 . 


AB- ன் பரப்பளவு ds எனில் , ds cos 9 


AB பரப்பின் மீது கதிரின் திசையில் ஏற்படும் உந்தப்பாடு மாறும் 
வீதம் = விசை = P. எனவே AB- ன் ஓரலகுப் பரப்பில் கதிரின் 

P 
திசையில் ஏற்படும் விசை = Pcos 9. இந்த விசையை AB 

ds 
பரப்புக்கு நேர்குத்தாகப் பிரிக்கும் பொழுது , AB- ன் மேல் ஏற்படும் 
அழுத்தம் = ( P cos g ) cos 9 = P cos g . 


AB- ல் உள்ள 0 என்ற புள்ளியை மையமாகவும் , என்பதை 
ஆரமாகவும் கொண்டு ஒரு அரை கோளம் வரைவதாகப் பாவிப் 
போமானால் , இந்த அரைக் கோளத்தின் ஒரு குறிப்பிட்ட பரப்பு 


வெப்பவியல் 


வழியாக 0 மேல் படும் கதிர்களின் எண்ணிக்கை பரப்புக்கு நேர் 
விகிதத்தில் இருக்கும் எனக் கொள்ளலாம் கதிர்களின் மொத்த 
எண்ணிக்கை N எனக் கொண்டதால் , அரைக் கோளத்தின் 
ஓரலகுப் பரப்பு வழியாக 0.க்கு வரும் கதிர்களின் எண்ணிக்கை 


N 


3 


2mr | 


. 


as 


A 


O 


B 


படம் A - 9 . 


எனவே , 9 முதல் ( 0 + da ) கோணம் வரை சாய்ந்தவாறு 0 
புள்ளிக்கு வரக்கூடிய கதிர்களின் எண்ணிக்கை 


N 
2m 


( 2mr sina ) rdg 


= N sing do . 


இவ்வாறான கதிர் ஒன் வொன்றாலும் AB- க்கு ஏற்படும் 


அழுத்தம் 


pcos2 ) 


எனவே , இந்தக் கதிர்கள் எல்லாவற்றாலும் AB- க்கு 


ஏற்படும் அழுத்தம் = NP cos e sin a de 

= N ! cosia sing da 


N 


| cos2g sing da 


எல்லாக் கோணங்களிலும் விழும் கதிர்களால் AB- க்கு ஏற்படும் 

m / 2 
அழுத்தம் I cos2G sing da 


வெப்ப இயக்கச் சமன்பாடுகளின் பயன்கள் 


413 


1/2 


-- cos G d ( cosa ) 


-- 


[ cosal 

* / 2 


3 


* 


3 


* 


இவ்வாறு வீசு வெப்பம் அழுத்தத்தை உண்டாக்குவதாலும் , 
ள் ஆற்றலைக் கொண்டிருப்பதாலும் , ஒரு வாயுவைப் போல் 
நடந்து கொள்கிறது . எனவே வெப்ப இயக்கவியல் விதிகளை 
இதற்கும் பொருத்தலாம் . T தனி வெப்ப நிலையில் உள்ளதும் , 
முழுவதும் எதிரொளிக்கக் கூடிய சுவர்களைக் கொண்டதுமான 
கொள்கலம் ஒன்றில் செறிவுள்ள வீசு வெப்பம் உள்ளது எனக் 

V 
கொள்வோம் . இதனால் செயற்படுத்தப்படும் அழுத்தம் 

p = 

3 
கொள்கலத்தின் பருமன் / எனில் , வீசு வெப்பத்தின் மொத்த 
உள் ஆற்றல் = U = v 

( 1 ) 


. 


v ஐப் பொறுத்து இதனைப் பகுத்தால் , 


dU = / dv 


அல்லது 


dU 
dy 


( 2 ) 


இப்பொழுது வீசுவெப்பத்திற்குச் சுற்றுப்புறத்திலிருந்து dQ அளவு 
வெப்பம் கிடைக்கிறது என்றும் , கொள்கலத்தின் பருமன் d ) அளவு 
மாற்றப்படுவதன் மூலம் அதன் வெப்பநிலை மாறாமல் வைக்கப் 
படுகிறது எனவும் கொள்வோம் . 


வெப்ப இயக்கவியல் முதல் விதிப்படி 


dQ = dU + pdv 


. 


v ஐப் பொறுத்து இதனைப் பகுக்கும்பொழுது , 


( * ), - (* ) 


dQ 
idv 17 . 


dy IT 


+ p 


வெப்பவியல் 


V + 


- 

1 


3 


- 


( 8 ) 


ஆனால் dg = Tds 


. 


( 43 ); - "( சு ) , 


மேக் பவெல்லின் முதல் சமன்பாட்டின்படி 


.. 


( # ) ; - T ( * ) 

, 
( " ) , - r ( # ), 

” என்பதால் , 
( * ), - T 1 ( * ) 

* . 


ஆனால் p = 


- 


T dy 
3 


இந்த மதிப்பை ( 3 ) -வது சமன்பாட்டில் பதிலீடு செய்வோமானால் , 
T dy 

YV 
3 Td 8 


-4 
* -4 + 


இதற்குத் தொகுநி காணில் , 


log 4 


4logT + மாறிலி 


அதாவது logy 


4logT = மாறிலி 


log y - 4 log T - Lorpet 


வெப்ப இயக்கச் சமன்பாடுகளின் பயன்கள் 


அதாவது log * 


= மாறிலி 


V 


எனவே , 


வேறு ஒரு மாறிலி = K என்க . 


TH 


ஃ 


KT " . 


ஒரு கரும்பொருளின் ஓரலகு பரப்பிலிருந்து ஒரு வினாடியில் 
கொடுக்கப்படும் வீசுவெப்பம் அதன் ஆற்றல் செறிவுக்கு நேர் 
விகிதத்தில் இருக்கும் . எனவே ஓரலகு பரப்பிலிருந்து ஒரு 
வினாடியில் கொடுக்கப்படும் வீசுவெப்பம் E எனில் , 


E = OT 


இங்கு - ஸ்டீபன் மாறிலி எனப்படுகிறது . 


10. வெப்ப இயக்கவியலின் 

மூன்றாவது விதி 


( Third law of Thermodynamics ) 


சோதனைகளிலிருந்து நொன்ஸ்ட் ( Nernst ) என்பவர் கீழ்க் 
கண்ட விதியைக் கூறினார் : 


மெய்ச்சுழி வெப்ப நிலையை நெருங்கும் பொழுது எல்லாப் 
பொருட்களின் வெப்ப ஏற்புத் திறனும் சுழி பாவதற்கு முனை கிறது . 
அதாவது சுழி வெப்ப நிலையில் பொருட்களின் வெப்ப ஏறபுத் 
திறன்கள் சுழியாகிச் சமமாகின்றன ; அவைகளின் என்ட்ரப்பியும் 
சுழியாகிச் சமமாகிறது . ” 


இதுவே நொன் ஸ்ட் வெப்பத்தேற்றம் ( Nernst Heat Theorem ) 
அல்லது வெப்ப இயக்கவியலின் மூன்றாவது விதி எனப்படுகிறது . 


(வேற்று முறையில் இதனை இவ்வாறும் கூறலாம் : " முறை 
எவ்வளவு சீர்மையான ( ideal ) தாக இருந்தாலும் , அதன் எண்ணி 
லடங்கக்கூடிய ( finite ) இயக்கங்களின் மூலம் மெய்ச்சுழி வெப்ப 
நிலையை அடைய முடியாது . 


11. கோளகக் கூடுகள் 


( Spherical Shells ) 


முப்பரிமாண முறையில் வெப்பம் கடத்தப்படுவதின் எளிய 
எடுத்துக்காட்டு ஒரு கோளகம் ஆகும் . வெப்ப மூலம் ( Heat source ) 
ஒன்று ஒரு 

கோளகத்தின் மையத்தில் வைக்கப்படுமாயின் , 
மையத்திலிருந்து வெளிப்பரப்பை நோக்கி ஆரவகையாக வெப்பம் 
கடத்தப்படும் . சமச்சீர் ( Symmetry ) முறையை நோக்கும் 
பொழுது , மையத்திலிருந்து சம அளவு தூரங்களில் வெப்பநிலைகள் 
சமமாக இருக்கவேண்டுமென்பது தெளிவு . 


r ஆரமுள்ளதும் dr தடிப்புள்ளதுமான ஒரு கோளகக் கூட் 
டினைக் கவனிக்கும் பொழுது . அதன் வழியாக ஒரு வினாடியில் 
கடத்தப்படும் வெப்பம் 


Q 


--- 


- K4mr . 


do 
dir . 


do 

என்பது 
இங்கு K என்பது வெப்பக்கடத்து திறனையும் , 

dr 
நிலை வாட்டத்யுைம் குறிக்கும் . வெப்பநிலை அதிகரிக்கும் 
திசைக்கு எதிர் திசையில் வெப்பம் கடத்தப்படுகிறது என்பதை 
எதிர் குறி காட்டுகிறது . 


. 


de 


. 
4mK 


dr 
12 


இதன் தொகுதி காணில் , 


Q 


dr 


9 


111 


-- 


4TK ) 


2 


. 


வெ . - 4 


50 


வெப்பவியல் 


* ( H ) + cc 


- 


இங்கு C என்பது ஒரு தொகுப்பியல் மாறிலியாகும் . 


என்றுள்ள இடங்களில் வெப்பநிலைகள் 


r- ன் மதிப்பு , rs 
முறையே 91 , 9 , எனில் , 


91 = 


* 


Q 
4mK 


- + C 


T1 


1 


8 , 


I 


Q 
4mK 


+ C 


f2 


: 


... 1 


9 . 


- 


.. 
4mK 


( --- ) 


Q 
4xK 


rs - 1 


Im 


A 


படம் A - 10 . 


40K ( G. 


ஃ . 


Q 


9 ) r a 
11 


Ts 


எனவே , 91 , 9 ,, ry , ry , Q ஆகியவற்றின் மதிப்புகளை அளந்து 
K- ன் மதிப்பைக் கணக்கிடமுடியும் . 


கோளகக் கூடுகள் 


51 


இம்முறையில் நஸ்ஸெல்ட் ( Nussselt ) என்பவர் அலுமினியம் 
போன்ற பொருட்களின் வெப்பக்கடத்து திறனைக் கணித்தார் . 
மையத்தில் மின் ஆற்றலால் வெப்பப்படுத்தப்படும் A என்ற 
கோளகம் வைக்கப்பட்டு , அதனைச் சுற்றி B , C என்ற ஒரு மைய 
( concentric ) உலோகக் கோளகங்கள் வைக்கப்படுகின்றன .. 

B , C 
ஆகியவை இரண்டாகப் பிரித்து ஒன்று சேர்க்கப்படக்கூடியவை . 
எந்தப் பொருளின் வெப்பக் கடத்து திறன் தேவையோ , அந்தப் 
பொருளால் B , C இவற்றின் இடைவெளி நிரப்பப்படுகிறது . சீரான 
வீதத்தில் A- க்கு மின் ஆற்றல் கொடுக்கப்படும் பொழுது , மையத்தி 
லிருந்து வெவ்வேறு தொலைகளில் உள்ள வெப்ப நிலைகள் தக்க 
வெப்பமின் இரட்டைகளால் ( Thermo couples ) அளக்கப்படு 
கின்றன . மாறுபாடற்ற நிலையில் வெப்பநிலைகளை அளந்து ஆற்றல் 
கொடுக்கப்படும் வீதத்திலிருந்து K- ன் மதிப்பைக் கணக்கிடலாம் . 


12. வியன் இடப்பெயர்ச்சி விதி 


( Wiens Displacement Law ) 


வெப்பத்தை உட்கவராததும் , வெளியில் கடத்தாததுமான 
சுவர்களைக் கொண்ட கோளக வடிவமுள்ள ஒரு கலத்தினுள் கரும் 
வீசுவெப்பம் ( Black radiation ) உள்ளது எனக் கொள்வோம் . 
கலத்தின் சுவர்கள் வெளிநோக்கி u திசை வேகத்துடன் நகரு 
கின்றன எனப் பாவனை செய்வோமானால் , 

விளைவுகள் 
ஏற்படும் , 


( j ) டாப்ளர் விளைவினால் அலை நீளம் மாறும் . 


( ii ) பரும மாறுதலினால் வெப்பநிலை மாறுபாடும் , ஆற்றல் 
செறிவு மாறுபாடும் ஏற்படும் . 


இப்பொழுது டாப்ளர் விளைவின் மதிப்பை இவ்வாறு கணக் 
கிடலாம் . 2 அலை நீளமுள்ள கதிர் சுவரின் மேல் நோக்குத்தாகப் 
படுவதாகவும் , சுவர் PQ நிலையிலிருக்கும்போது அலையின் ஒரு 
முகடு A என்ற புள்ளியில் படுவதாகவும் , அந்தச் சமயத்தில் அலை 
யின் அடுத்த முகடு B புள்ளியில் இருப்பதாகவும் கொள்வோம் . 
முகடு சுவரை அடைவதற்குள் சுவர் P. Q. நிலைக்குச் சென்று 
விடுகிறது என்க . சுவரின் இரு நிலைகளுக் கிடைப்பட்ட தொலைவு 
Z என்க . அலையின் இரண்டாவது முகடு P , Q.- ல் படும் இடத்தை 
B , என்போம் . இரண்டாவது முகடு B , புள்ளியை அடையும் 
பொழுது , A புள்ளியில் எதிரொளிக்கப்பட்ட முதல் முகடு A1 
என்ற புள்ளியை அடைகிறது என்போம் . எனவே , சுவர் நகரு 
வதால் எதிரொளிக்கப்பட்ட கதிரின் அலை நீளம் A , B1- க்குச் 
சமம் . இரண்டாவது முகடு , BB , தொலைவைக் கடப்பதற்கு 

A + z 
எடுத்துக் கொள்ளும் காலம் = t = 

C 
கதிரின் வேகம் , அதாவது ஒளியின் வேகம் ) . இந்தக் காலத்தில் 
முதல் முகடு AA , தொலைவைக் கடக்கிறது . எனவே , 


+2 ( இங்கு C என்பது 


வியன் இடப்பெயர்ச்சி விதி 


58 


AAL 


= Ct = C 


Ct - c( t ) - > + 


= A + Z. 


எனவே , B , A } = Z + AA ] 


= Z + A + z 


= A + 27 


ஆனால் Z 


4 = # ( ^ t ) 


P 


-- 


A 


x 
, 


B 


\ 


A , 


படம் A - 11 . 


அதாவது CZ = u / + uZ 


ஃ Z ( C_ u ) = uh 


ஃ 


Z 


uA 
C - u 


எனவே , 


புதிய அலை நீளம் 


BAL 


= A + 27 


54 


வெப்பவியல் 


2uA 
= A + 

C - 1 


2uA 
A + 

C 


எனவே , AA = பாதை நீளத்தில் ஏற்பட்ட மாறுபாடு 

= 21 - A 
2u 
C 


கதிரானது சுவரின் மேல் நோக்குத்தாகப் படாமல் 9 
கோணத்தில் படுமானால் , அலை நீளத்தில் ஏற்படும் மாறுபாடு , 
சுவரின் திசைவேகம் கதிரின் திசையில் என்ன ஆக்கக் கூறைக் 
கொண்டுள்ளதோ அந்த மதிப்பைப் பொறுத்ததாக இருக்கும் . 


2uA cos G 
எனவே , AA = A1 - A = 

C 


இந்த மாறுபாடு ஒரு எதிரொளிப்பினால் ஏற்படும் மாறுபாடாகும் . 
கொள்கலத்தினுள் பலமுறை எதிரொளிப்பு ஏற்படுமாகையால் , 
ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள் ஏற்படும் எதிரொளிப்புகளின் 
எண்ணிக்கையைக் கவனிக்கவேண்டும் . 


C 


B 


0 


go- 


1 
1 
f 


. 


A 
LILL A - 12 . 


கலத்தின் ஆரம் என்றிருக்கும்பொழுது , 9 கோணத்தில்பட்டு 
எதிரொளிக்கப்படும் கதிர் அடுத்தடுத்த இரு எதிரொளிப்புகளுக் 


வியன் இடப்பெயர்ச்சி விதி 


55 


கிடையே செல்லும் தொலைவு = 2r cos G. ஆனால் dt கால அளவில் 
அது செல்லும் மொத்தத் தொலைவு = Cdt . 


இதற்குள் அந்தக் கதிர் எதிரொளிக்கப்படுவதின் எண்ணிக்கை 

Cdo 
2r cosa 


ஒவ்வொரு எதிரொளிப்பிலும் ஏற்படும் அலை நீள மாறுபாடு 

2uA cose 

C 


எனவே , d1 காலத்தில் ஏற்படும் மொத்த அலை நீள மாறுபாடு 

2uA cosg| Cdt 
C 

2r cosg 


undt 


--- 


dA என்க . 


dr 


இதில் 


H 


என்று பதிலீடு செய்தால் , 


de 


A dr 

dt 


dA 


dr 


அதாவது 


d 
A 


இதன் தொகுநி காணில் , 


logr = log ) + மாறிலி 


அதாவது logr 


loga = மாறிலி 


ஃ . 


log | 


= மாறிலி 


A 


வேறு ஒரு மாறிலி 


K ) என்க . 


.. 


( 1 ) 


T 


இப்பொழுது வெப்பமாற்றீடற்ற முறையில் விரிவடைதலினால் 
ஏற்படும் வெப்ப நிலை வேறுபாட்டையும் , அதன் 


விளைவையு 


58 


வெப்பவியல் 


கவனிப்போம் . இந்த நிலையில் U என்பது உள் ஆற்றலில் 
ஏற்படும் மாறுபாடு எனவும் , dv என்பது ற அழுத்தத்தில் ஏற்படும் 
பரும மாறுபாடு எனவும் கொள்வோமானால் , 


dU + pdv = 0 


( 1 ) 


ஆற்றல் செறிவு | எனில் 

U = Vy 


. 


dU 


V dv + vdy 


... 


( 2 ) 


... 


மேலும் p = 


இந்த மதிப்புகளை ( 1 ) -வது சமன்பாட்டில் பதிலீடு செய்தால் , 


y av + vey + y a = 0 . 


dy 


- vd / 


4 dv 
3 


dy 


அதாவது 


Y 


A 


இதனைத் தொகுநி காணில் , log v 


+ log | = மாறிலி 


அதாவது / 


1 , 


= மாறிலி 


.. 


( 3 ) 


தனால் , ஸ்டீபன் போல்ட்ஸ்மான் கதிர்வீச்சு விதியைத் 


தருவிக்கும் பொழுது , 


V = KT எனக் காட்டப்பட்டது . 


( 4 ) 


++ 
. 


இதனை ( 3 ) -ல் பதிலீடு செய்தால் , 


KT * v 


3 


= மாறிலி 


அதாவது T4y 


T4 , 3 


= மாறிலி 


எனவே , 


T8 


எனவே 


) 


மாறுகின்றன எனவும் , 4 d 1 என்ற செறிவு 19 
வியன் இடப்பெயர்ச்சி விதி 

57 
மாறிலி 
ஆனால் v = 

4 
T 

mp3 = மாறிலி 
8 
ஃ . Tr = மாறிலி K , என்க . 

( II ) 
1 - ல் கிடைக்கும் -ன் மதிப்பை II- ல் பதிலீடு செய்வோமானால் , 

A 

T 
அதாவது AT = K | K , = மாறிலி 

( III ) 
J. வெப்பநிலையில் 1 முதல் ( 1 + d ) 1 ) வரையுள்ள அலை நீளக் 
கதிர்களின் செறிவை A1 dX1 என்பதால் 

என்பதால் குறிப்பிடுவோம் . 
வெப்ப மாற்றீடற்ற விரிவினால் ( adiabatic expansion ) T , வெப்ப 
நிலை T , வெப்ப நிலையாக மாறுகிறது என்றும் , 11 , ( A1 + dX1 ) 
அலை நீளங்கள் முறையே 1 ,, ( A , + dA , ) அலை நீளங்களாக 

) 

dA , என்ற 


T 


= K. 


- 


K 


செறிவாக மாறுகிறது எனவும் கொள்வோம் . 


1 - ன் காரணமாக AT = AT 


( A1 + dA ) T , = ( 1 , + d A2 ) T , 


ஃ T , dA1 = T , dX , 


dal 


அதாவது 


A 


d , 


T 
T , 


( 5 ) 


+1 , 4 , என்பவை முறையே T. , T , வெப்ப நிலைகளில் 
உள்ள மொத்த ஆற்றல் செறிவுகள் எனக் கொள்வோமானால் , 

41 = z 4 , A1 


- 


+2 = 29 > , 


20 ds 


58 


வெப்பவியல் 


V 


Y1, dA , 


1 


12 


άλη 


* 


ஆனால் ( 4 ) -வது சமன்பாட்டின்படி , 


சி 


7,4 


ரன் 


V 


dA 


1 


T 


எனவே . 


Y , 

dks 


T , 


5 - வது சமன் பாட்டிலுள்ள மதிப்பை இதில் பதிலீடு செய்தால் , 


Vay 


T , 
T 


T4 
T , 


1 


3 


T 


5 


1 


--- 


அதாவது 


7 , 


E % , என்பது A ) அலை நீளத்தைப் பொறுத்த கதிர்வீச்சுத் 
திறன் ( Emissive power ) என்றும் , E3, என்பது 12 அலை நீளத் 
தைப் பொறுத்த கதிர்வீச்சுத்திறன் என்றும் கொள்வோமானால் , 

Eas , V , 
Ea , V , 


T , 


5 


எனவே 


En , 
E , 


V , 


T 


எனவே ECT எனலாம் . 

E , " 


அதாவது Ex = CT " 


ܚܫܫ 


... 


( 
6 
) 


இங்கு C என்பது ஒரு மாறிலி . இப்பொழுது E என்பது 
வெப்பநிலையைப் பொறுத்து மாறுவதல்லாமல் , அலை நீளத்தையும் 


வியன் இடப்பெயர்ச்சி விதி 


59 


பொறுத்து மாறும் என்பதைக் கருத்தில் கொள்வோமானால் , 
C என்ற மாறிலியின் மதிப்பு -வுடன் சம்பந்தப்பட்டதாக இருக்க 
வேண்டும் என்று புலப்படும் . இதற்கு 1 ஆல் கொடுக்கப்படும் 
AT = மாறிலி என்பது மிக ஏற்றதாக அமைகிறது . 


எனவே , Ex = T " f ( AT) 


அல்லது III- லிருந்து E = C/ A -5 e - C ,/ AT 


( 7 ) 


( இங்கு C ) , C , என்பவை மாறிலிகள் . ) 


( Distribution 


இதுவே வியனின் பரப்பீட்டு வாய்பாடு 
Formula ) எனப்படுகிறது . 


- 1 - லிருந்து AmT = மாறிலி 


! 


( இங்கு Am என்பது பெரும ஆற்றல் செறிவைக் கொண்ட 
வெப்பக்கதிரின் அலை நீளம் . ) 


இது வியன் இடப்பெயர்ச்சி விதி எனப்படுகிறது . 


( 6 ) -லிருந்து En = CTS 


( இங்கு Em என்பது பெருமச் செறிவை உடைய கதிரைப் 
பொறுத்த கதிர் வீச்சுத்திறன் அல்லது ஆற்றல் செறிவு . ) 


இது வியனின் ஐந்து மடி விதி எனப்படுகிறது . 


13. ராலே - ஜீன்ஸ் விதி 


( Rayleigh - Jeans Law ) 


உட்கவராமல் முழுவதும் எதிரொளிக்கக் கூடிய சுவர்களை 
உடைய உள்ளீடற்ற கனசதுரக் கலத்தினுள் உள்ள வீசு வெப்பக் 
கதிர்களை ராலே , ஜீன்ஸ் என்பவர்கள் ஆராய்ந்து பார்த்தனர் . 
கதிர்கள் பல்வேறு திசைகளிலும் சென்று 

எதிரொளிக்கப் 
படுகின்றன என்றும் , அவ்வாறு எதிரொளிக்கப்படும் கதிர்களும் , 
படு கதிர்களும் நிலை அலைகளை ஏற்படுத்தும் என்றும் கருதினார்கள் . 
அவ்வாறான நிலை அலைகள் கணுக்களையும் , எதிர் கணுக்களையும் 


| 


NO 


N , 


NNg 


NA 


படம் A - 13 . 


கொண்டிருக்கும் என்பது தெளிவு . மேலும் , சுவர்களில் மோதும் 
இடங்கள் கணுக்களாக அமையும் . அடுத்தடுத்து ஒரு கதிர் 
நேர்க்குத்தாக எந்த இரு புள்ளிகளில் எதிரொளிக்கப்படுகிறதோ 
அந்தப் புள்ளிகளுக்கிடைப்பட்ட தொலைவு 1 எனில் , அந்த நீளம் 


ராலே - ஜீன்ஸ் விதி 


81 


1 , 2 , 3 ...... வளையங்களைக் ( loops ) கொண்டதாக இருக்கும் . 
இதற்கான அலை நீளங்கள் 11 , 13 , As.......எனில் , 


2A , 


SAS 


== 


|| 


. 


... 


2 


21 


அதாவது 11 = 21 , 1 , 


A8 


= 


21 
3 


2 


21 


எனவே A 


எனப் 


பொதுவாகக் 


குறிப்பிடலாம் . 


n 


இங்கு n = 1 , 2 , 3 


c என்ற முழு எண் . 


படும் கதிர் சுவருக்கு நோக்குத்தாக இல்லாமல் 9 கோணத் 
தில் சாய்ந்துள்ளது எனக் கொள்வோம் . ABC , ED என்ற இ 
இணையான படுகதிர்களைக் கவனிப்போம் . ABC- ன் எதிரொளிப்புக் 
கதிரான CD , ED ஐ D புள்ளியில் சந்தித்துக் கணுவை உண்டாக்கு 


ter.-tuninsur("Tweemaயாலாமா 


படம் A - 14 . 


கிறது எனக் கொள் வோம் . 

கணு உள்ள இடத்தில் படுகதிரும் , 
எதிரொளிப்புக் கதிரும் ஒன்றை ஒன்று அழித்துக் கொள்கின்றன . 
எனவே படுகதிருக்கும் , எதிரொளிக்கப்பட்ட கதிருக்கும் இடைப் 
பட்ட பயனுறு பாதை நீளவேறுபாடு ( 2 m + 1 ) 1/2 ( இங்கு m 
ஒரு முழு எண் ) . 


82 


வெப்பவியல் 


தோற்றப்பாதை நீளவேறுபாடு BC + CD . சுவ 

சுவருக்கும் 
கணுவிற்கும் இடைப்பட்ட தொலைவு = x என்க . 


.. CD cos 9 

0 = x 


எனவே , C ) = 


cos I 


இப்பொழுது BC = CD cos 20 


cos 20 
cos 9 


தோற்றப்பாதை நீள வேறுபாடு = BC + CD 


X 


= 


[ cos 29 + 1 ) 


cos 


( 2 cos 9 ) 
cos 0 


2x cos 9 . 


சுவரில் கணு இருப்பதால் , எதிரொளிப்பில் 

A 

பாதை நீள 
வேறுபாடு புகுத்தப்படு கிறது . 


.. 


B- லிருந்து D வரையுள்ள பயனுறு பாதை நீளம் 


= 2x cos 0 + > 


슬 


D- ல் கணு உண்டாவதால் 

A 
2x cos9. + 

2 


( 2m + 1 ) 


A 
2 


1 
cos 0 = 2mA 


அதாவது 


2x cos G 


mA 


ஃ 


m / 
2 cos 0 


இவ்வாறு சுவரிலிருந்து x தொலைவில் உள்ள 

தளத்தில் 
பல கணுக்கள் இருக்குமாதலால் , அதை 

கணுத்தளம் 


ராலே - ஜீன்ஸ் விதி 


L 


எனலாம் . 111 - ன் பல்வேறு மதிப்புகளுக்கு ஏற்றாற்போல் 
கணுத்தளங்கள் உள்ளன . சுவருக்கும் முதல் கணுத் தனத் 

A 
திற்கும் இடைப்பட்ட தொலைவு == 

2 cosa 

இணையான 
சுவர்களுக்கிடையே உள்ள தொலைவு a என்றும் , இதில் 1 வளை 
யங்கள் ஏற்படுகின்றன என்றும் கொள்வோமானால் , 


11 


A 
2 co : 9 


d 


அதாவது A 


2a cos 9 

n 


இவ்வாறு 1 அலை நீளமுள்ள கதிர் a பக்கமுள்ள கன சதுரத் 
தின் மூன்று ஜோடி சுவர்களில் முறையே 81 , 0 ,, 83 கோணங் 
களில் படுகிறது என்றும் முதல் , இரண்டாவது , மூன்றாவது 
ஜோடி சுவர்களுக்கிடையில் முறையே 11 , 19 , n . வளையங்கள் 
உள்ளன எனவும் கொள்வோமானால் , 


A 


2a cos 01 

19 


2a cos 09 

112 


2a cos 08 

119 


1i 


ஆனால் , cos291 + cos 0 , + cos 03 


1 . 


எனவே , 


12 
4a2 


( na * + n92 + ng ) = 1 . 


4aa 


அதாவது 111 " + n + ngs 


5 . 


( 1 ) 


A 2 


கதிரின் அதிர்வெண் = Y எனில் 


Y = 


1 


Y 
அதாவது C 


இதனை ( 1 )-ல் பதிலீடு செய்யும்பொழுது , 

4ai y2 2ay 
n3 + n + 183 

( 2 


.. 


84 


வெப்பவியல் 


இதில் 11 , lg , lig ஆகியவை முழு எண்ணாக இருக்கக் கூடிய 
வாறுதான் -ன் மதிப்பும் , Y- ன் மதிப்பும் அமையும் . ng , ng , ns 
இவற்றிற்கு நேர்க்குறி முழு எண்கள் மதிப்புள்ள ஒவ்வொரு 
தொகுதியும் ( set ) ஓர் அதிர்வு வகையைக் ( Mode of vibration ) 
கொடுக்கும் ; இவ்வாறு ஏற்படக்கூடிய அதிர்வு வகைகளின் 
எண்ணிக்கையைக் கீழ்க்கண்டவாறு கணக்கிடலாம் : 


( 2 ) -வது சமன்பாடு 

சமன்பாடு முப்பரிமாணத்தைக் கொண்ட ஒரு 
கோளகப் பரப்பைக் குறிப்பதாகும் . இதிலிருந்து அதிர்வு வகை 
களின் எண்ணிக்கையைக் கணக்கிடுவதற்குமுன் இரு பரிமாணத் 
தில் அதிர்வு வகைகளின் எண்ணிக்கையை எவ்வாறு கணக்கிட 
லாம் என்று பார்ப்போம் , ( 2 ) -வது சமன்பாட்டை இரு பரிமாணத் 
துக்குரியதாக மாற்றியமைக்கும் பொழுது , 


2 


2 


n : 2 + 11, 


( 2 ) 


2 ! Y 

CC 


இது ஒரு வட்டத்திற்கான சமன்பாடாகும் . இதன் ஆர மதிப்பு 
2ay 

இதில் அடங்கியுள்ள முழு எண்கள் மதிப்புகளை x : y ஆயங் 
C 
களில் முறையே 1 , 1 , எனக் குறித்து , அந்தப் புள்ளிகள் வழி 
யாக நிஃப ஆயங்களையும் , கிடை... ஆயங்களையும் வரைய வேண்டும் . 
ny , n , நேர்க்குறி மதிப்புகளை மட்டும் பெறுமாதலால் , இந்தக் 
கோடுகள் முதல் கால் வட்டத்தில் மாத்திரம் அமையும் . வட்டத் 
தின் பரிதியில் அமைந்து 11 > !! 2 - க்கு முழு எண்கள் மதிப்புள்ள 
புள்ளிகள் ஒவ்வொன்றும் Y அதிர்வெண் கொண்ட கதிரின் அதிர்வு 
வகையைக் குறிக்கும் . ஆனால் வட்டத்திற்குள் உள்ள புள்ளி 
Y ஐ விடக் குறைந்த அதிர்வெண்ணுக்குரியதாகும் . எனவே , முதல் 
கால் வட்டத்தில் வரையப்பட்ட கோடுகளின் வெட்டுப் புள்ளிகள் 
n ne-க்களுக்கு முழு எண் மதிப்புகளை உடைனவாயிருந்து , 
0 முதல் 7 வரை அதிர்வெண் உடைய கதிர்களின் அதிர்வு 
வகைகளைக் குறிக்கின் றன . வெட்டுப் புள்ளிகளின் 

மொத்த 
எண்ணிக்கை அதிர்வு வகைகளின் மொத்த எண்ணிக்கையைக் 
கொடுக்கும் . வரையப்பட்ட கோடுகள் முதல் கால் வட்டத்தின் 
பரப்பை ஓரலகுப் பரப்புள்ள சம சதுரங்களாகப் பிரிப்பதாலும் , 
ஒவ்வொரு சம சதுரமும் ஒரு வெட்டுப் புள்ளியுடன் தொடர்பு 
படுத்தக் கூடியதாக இருப்பதாலும் , கால் வட்டத்தின் பரப்பளவு 
வெட்டுப் புள்ளிகளின் 

எண்ணிக்கையை - எனவே - அதிர்வு 
வகைகளின் எண்ணிக்கையைக் கொடுக்கும் . 


ராலே - ஜீன்ஸ் விதி 


இவ்வாறே முப்பரிமாணத்தில் ( ) முதல் Y வரை அதிர்வெண் 

2ay 
உடைய கதிர்களின் மொத்த அதிர்வு வகை எண்ணிக்கை 

C 
என்பதை ஆரமாகக்கொண்டு வரையப்பட்ட கோளத்தின் 3 - ல் 
ஒரு பங்குப் பருமனால் கொடுக்கப்படும் . எனவே , Y முதல் Y + dY 


B 


A 


D 


படம் A - 15 . 


எண் 


வரை அதிர்வெண் உடைய கதிர்களின் அதிர்வு வகை 

2uy 2a ( Y + 0Y ) 
ணிக்கை 

என்ற ஆரங்கள் உள்ள ஒரு மைய 
CC ) 

C 
இரு கோளங்களுக்கிடைப்பட்ட பருமனின் 8 - ல் ஒரு பங்கு மதிப் 
பால் கொடுக்கப்படும் . 


2uY 

= r எனில் , 
C 


1 


மேலே குறிப்பிடப்பட்ட அதிர்வு 
வபைகளின் எண்ணிக்கை 


} 


1 


( * ) ( 


8 


3 47 ( C ) 


4myedy 

C3 


1 


இதில் as 

சதுரக்கலத்தின் பருமன் , மேலும் 
வெப்பக்கதிர்கள் குறுக்கதிர்வு ( Transverse ) மின் காந்த அலைகளா 
தலினால் , ஒவ்வோர் அதிர்வு வகையிலும் இருவகையில் தள விளை 
வுற்ற அலைகள் இருக்கக் கூடும் . 

வெ . - 5 


88 


வெப்பவியல் 


இவ்வாறு தளவிளைவுறுதலையும் கருத்தில் கொள்வோமானால் , 
Y முதல் ( Y + 0Y ) வரை அதிர்வெண்ணுள்ள கதிர்களின் மொத்த 
அதிர்வு வகைகள் 


8yY2dy 

CS 


( 3 ) 


வீசுவெப்பம் பல வகைகளில் வாயுவை ஒத்திருக்கிறது . இது 
வாயுவைப்போல் அழுத்தத்தைத் தோற்றுவிக்கிறது . வெப்பநிலை 
உயரும் பொழுது வாயுவின் ஆற்றல் அதிகமாவதுபோல் , வீசு 
வெப்பத்தின் ஆற்றல் செறிவும் அதிகமாகிறது . இதைக் கருத்தில் 
கொண்டு கதிர் வீச்சின் ஒவ்வோர் அதிர்வு வகைக்கும் kT ஆற்றல் 
இருக்குமென்று ராலே , ஜீன்ஸ் என்பவர்கள் கூறினார்கள் . எனவே , 
Y முதல் ( Y + dy ) வரை அதிர்வெண்ணுள்ள கதிர்களின் ஆற்றல் 


8mvya dy 

kT .. 
C & 


இந்த அதிர்வெண் கதிரின் ஆற்றல் செறிவு 


= 4 எனில் , 


vyydy 


8nVyedy 

C8 


kT | 


:: Vydy 


8rkTYe dy 

C8 


இப்பொழுது Y = 


Po 


எனவே , dy 


Kan 


... 


( 4 ) 


dy நேர்க்குறியை உடையபொழுது dA எதிர்க் குறியை 
உடையதாக இருக்கும் என்பதை ( 4 ) -ல் உள்ள எதிர்க் குறி 
காட்டுகிறது . 


எனவே , A முதல் ( A + dA ) வரை அலை நீளமுள்ள கதிர் 
களின் ஆற்றல் செறிவு + > என்பதால் குறிப்பிடப்படுமானால் ,, 


ராலே - ஜீன்ஸ் விதி 


87 


4 , dx 


8rkT 
C8 


C ? 
A 


CdA 
A 


8xkT 
1 

dA 


T 


ஃ . 


8mkTA - 4 


இதுவே ராலே ஜீன்ஸ் சமன்பாடு ஆகும் . அலை நீளம் அதிகமாக 
வுள்ள கதிர்களுக்கு இது பொருந்துகிறது ஆனால் , அலை நீளம் 
குறைந்த கதிர்களுக்கு இது பொருந்துவதில்லை . 


. 


14 , ப்ளான்கின் குவாண்டம் கொள்கை 


( Planck s Quantum Theory ) 


ஒரு சீரிசை அலையியற்றி ( ( Harmonic oscillator ) யின் அதிர் 
வெண் Y எனில் , அந்த சீரிசை அலையியற்றியால் கொடுக்கப்படும் 
ஆற்றல் hy என்பதின் மடங்காகத்தான் இருக்க வேண்டும் என்று 
ப்ளான்க் கூறினார் . இங்கு h என்பது ஒரு மாறிலி. அது ப்ளான்க் 
மாறிலி எனப்படுகிறது , இதிலிருந்து ஆற்றல் தொடர்ச்சியாக 
மாறுவதில்லையென்றும் , தாண்டல் முறையில் தான் மாறுகிறது 
என்பதும் புலப்படும் . 


இப்பொழுது hy = E என்க . இதனால் Y அதிர்வெண்ணைக் 
கொண்ட ஒரு சீரிசை அலையியற்றியின் ஆற்றல் E , 2E , 32 .. ..... 
எனத்தான் இருக்க முடியும் . 


உடை பய 


பொதுவாக E முதல் ( E + dE ) வரை ஆற்றலை 
சீரிசை அலையியற்றிகளின் எண்ணிக்கை 


- E /kT 
Ae 

dE 


. 


( 1 ) 


இங்கு A என்பது Y அதிர்வெண்ணை உடைய சீரிசை அலை 
யியற்றிகளின் மொத்த எண்ணிக்கையைப் பொறுத்த ஒரு மாறிலி. 
E = 0 , E = E , E = 2E ... என்ற மதிப்புக்களின் அருகில் சம 
அளவுள்ள dE நெடுக்கங்களைக் கவனிக்கிறோம் எனவும் , இவ்வாறு 
நெடுக்கங்களைக் கொண்டு E = 0 , E = E , E = 2E ... 
மதிப்புகளைக் கொண்ட சீரிய அலையியற்றிகளின் எண்ணிக்கைகள் 
N , NI . N , , Ng .... எனவும் கொள்வோமானால் , 


என்ற 


No : N : NG : Ng 


= e ° : e 

-E /kT 


- 2E /kT 


--3E / kT 
: e 


ப்ளான்கின் குவாண்டம் கொள்கை 


89 


-E / kT 
= 1 : e 


- 2 € / kT 


--- 3ElkT 


ஃ 


N ) 


-E /kT 
No e 


N , 


-2E / kT 
No e 


- 3 €lkT 
N : = N.e 


ஃ . Y அதிர்வெண்ணை உடைய எல்லா சீரிசை அலையியற்றி 
களின் மொத்த எண்ணிக்கை 


N 


N. + N / + N , + Ne..... 


-E /kT 


--3E / kT 


No 


( 


re 


1 + e 


-2E / kT 
+ e 


.. ) 


N. 

-E / kT 
1 - e 


( 2 ) 


! 


N , சீரிசை அலையியற்றிகளின் ஆற்றல் 


= N , € = N , Ee 

-E /kr 


2e / kT 


N , 


N , 2E 


2N , Ee 


.. 


-3E / kT 
N8 SE = SN . Ee 


N , 


... 


*** 


எனவே Y அதிர்வெண்ணை உடைய எல்லா சீரிசை அலையியற்றி 
களின் மொத்த ஆற்றல் 


E / kT 


2E / kT 


E / kT 

+ 3e 


= N , Ee 


( 


1 + 2e 


--- ) 
-eek ) 


- E / kT 

- 2c/kT 
te 


- N. Ee 


** *( 
1+ -ckr 


= N , Ee 


44 (1--எ ) 


70 


வெப்ப வியல் 


N. E 


E /kT 


( !--- 4k ) 


( 8 ) 


e 


மாத்த ஆற்றலைச் சீரிசை அலையியற்றிகளின் மொத்த எண் 
ணிக்கையால் வகுக்கும் பொழுது நமக்கு Y அதிர்வெண்ணை 
உடைய ஒரு சீரிசை அலையியற்றியின் சராசரி ஆற்றல் கிடைக் 
கும் . இந்த மதிப்பை E என்பதால் குறிப்போமானால் , 


{ 1 


E /kT 


) 


E 


N.E 
ElkT ( 


2X 


e 
N. 


- a|kr ) 


e 


1 


. 


E 


E /kT 


- 


E / kT 


1 


( 


-e 


1 


E 
E /kT 
e 


1 


ப்ளான்க் கொள்கைப்படி 


E = hy 


* 


hC 

என்பதால் , 


|ய 


= 


hC / A 
hCJkAT 


... 


... 


( 
4 
) 


ராலே - ஜீன்ஸ் வாய்பாட்டைத் தருவிக்கும் பொழுது காட்டிய 
படி ஓரலகுப் பரும அளவில் Y முதல் { Y + 9Y ) வரை அதிர்வெண் 

my dy 
கொண்ட கதிர்களின் மொத்த அதிர்வு வகைகள் 

C8 
அதாவது , முதல் ( 1 + dA ) வரை அலை நீளமுள்ள கதிர்களின் 

கா Ce CdA 
மொத்த அதிர்வு வகைகள் 

C8 2 12 


= 8mA -4dA 


( 5 ) 


எனவே " என்பது - அலை நீளத்தைப் பொறுத்த ஆற்றல் 
செறிவு எனில் , 


ப்ளான் கின் குவாண்டம் கொள்கை 


71 


VadA = ( 8m > -- dX ) 


( KalkNT 


ItC / A 
hClkAT 

-1 


8mhC ) -5 da 
hC 

1 


( hc/ kXT 


இதுவே ப்ளான்க் பரப்பீட்டு வாய்பாடு ஆகும் . 


hC | kAT ன் மதிப்பு 


-ன் மதிப்பு சிறியதாக இருக்கும் பொழுது e 
அதிகமாக இருக்கும் . எனவே , இதன் அருகில் 1 ஐப் புறக்கணிக்க 
லாம் . இதன் காரணமாக ( 6 ) -வது சமன்பாட்டால் கொடுக்கப் 
பட்ட ப்ளான்க் வாய்பாட்டைக் கீழ்க்கண்டவாறு எழுதலாம் : 


¥ da 


8mhCA - 5dA 

hC /kAT 


ee 


- hC /kAT 
= 8xhcX - se 

dA 


C , A - 5e - C ,/ ATAN 


இது வியன் சமன்பாடு ஆகும் . இந்த சமன்பாடு குறைந்த 
அலை நீளக் கதிர்களுக்கு நன்கு பொருந்துகிறது . 


இப்பொழுது -ன் மதிப்பு அதிகம் எனக் கொள்வோம் 

hC 
இந்த நிலையில் -ன் மதிப்பு சுழியாக முனைகிறது . 

ΚλT 


hc |kAT 

hc 
எனவே e 

= 1 + 

ΚλT 


இதனை ( 6 ) -வது சமன்பாடான ப்ளான்க் வாய்பாட்டில் பதிலீடு 
செய்வோமானால் , 


8m hC ) -5 dA 
VidA = 

hC 
1+ 

κλT 


72 


வெப்பவியல் 


8thCA - 5dA 

hc 
ΚΑΤ 


( E 


) 


i 


81 KTA - dA 


இது ராலே - ஜீன்ஸ் வாய்பாடு ஆகும் . இது அலை நீளம் 
அதிகமாகவுள்ள கதிர்களுக்கு நன்கு பொருந்துகிறது என்று 
முன்பே கூறப்பட்டது . எனவே , ப்ளான்க் வாய்பாடு எல்லா 
அலை நீளக் கதிர்களுக்கும் பொருந்துகிறது என்பது தெளிவாகும் , 


15. நட்சத்திரங்களின் வெப்பநிலைகள் 


( Temperatures of Stars ) 


நட்சத்திரங்கள் எல்லாம் மிகத் தொலைவில் இருப்பதால் , 
அவை சிறியவைகளாகத் தோன்றுகின்றன . ஆனால் உண்மையில் 
அவை சூரியனைப் போன்று பெரியவையாயும் , மிகுந்த வெப்ப 
நிலையில் உள்ளவையாயும் இருக்கின்றன . சூரியனின் வெப்ப 
நிலையைக் காண்பது போன்று சில நட்சத்திரங்களின் வெப்ப 
நிலையைக் காணலாம் என்றாலும் , பொதுவாக இம்முறை பயன் 
படுவதில்லை . ஏனெனில் , பல நட்சத்திரங்களின் விட்டங்கள் 
இன்னும் துல்லியமாகத் தெரியாமல் இருக்கின்றன . மேலும் முழுக் 
கதிர் வீச்சைப் பொறுத்த ஸ்டீ : பன் விதி சாதாரணமாக நட்சத் 
திரங்களுக்கும் பொருந்தும் என்பது சரியில்லை . ஏனெனில் , சில 
நட்சத்திரங்கள் வெள்ளை நிற ஒளியைக் கொடுப்பதற்குப் பதிலாக 
ஒற்றை நிற ஒளியைக் கொடுப்பது போன்று தோன்றுகின்றன . 
எனவே . 

நட்சத்திரங்களின் வெப்ப நிலையைக் காண்பதற்கு 
வியனின் இடப்பெயர்ச்சி விதி பயன்படுத்தப்படுகிறது . நட்சத் 
திரங்களிலிருந்து வரும் ஒளியின் நிற மாலையில் உள்ள ஆற்றல் 
பரப்பீட்டை அளந்து வியனின் இடப்பெயர்ச்சி விதி மூலம் வெப்ப 
நிலையைக் கணக்கிடலாம் . இவ்வாறு கணக்கிட்டதில் சிவப்பு நிற 
நட்சத்திரங்களின் வெப்பநிலை சுமார் 2000 ° K என்றும் , 
வெண்ணிற நட்சத்திரங்களின் வெப்பநிலை 

சுமார் 
30,000 ° K என்றும் தெரிய வருகிறது . இந்த மதிப்பீடுகள் 
நட்சத்திரங்களின் வெளிப்பரப்பைப் பொறுத்தவையாகும் . 
அவற்றின் உட்பாகங்களிலுள்ள வெப்ப நிலைகள் இலட்சம் 
டிகிரிகள் இருக்கலாமெனக் கருதப்படுகிறது . 


ஊதா 


பல 


16 . 


வெப்ப எண்பற்றி டீபையின் 

தத்துவம் 
( Debye s Theory of Specific heats ) 


மீட்சியல் பண்புள்ள திடப்பொருளின் ஓரலகுப் பருமனில் 
அதிர்வுகள் ஏற்படுவதின் தத்துவப்படி 7 முதல் ( Y + dy ) வரை 
அதிர்வெண் உள்ளவாறு அதிரும் வகையின் எண்ணிக்கை 


47 [ + + * ] 


ப 


Y dy 


( 1 ) 


: 


இங்கு C = நெட்டதிர்வின் ( longitudinal vibration ) திசை 
வேகம் . 


Ct = குறுக்கதிர்வின் ( transverse vibration ) திசைவேகம் . 


டீபை 


என்பவர் அதிர்வெண்ணுக்கு ஒரு பெரும் வரம்பு 
இருக்குமெனக் கருதினார் . அவர் கருத்துப்படி அதிர்வெண் 0 
முதல் T ற என்னும் ஒரு பெரும வரம்பு வரை மாறக்கூடியது 

எனக் 
கொள்வோமானால் , V பருமனைக் கொண்ட ஓரணு நிறைப் பொருளில் 
ஏற்படும் அதிர்வு வகைகளின் மொத்த எண்ணிக்கை 


( 


0 


- - ( t + d ] Srear 
= 1 + v { * + * ] " 


.. 


( 2 ) 


வெப்ப எண்பற்றி டீபையின் தத்துவம் 


-75 


பொருள் ஓரணு வகை ( monoatomlc ) ---- மூலக் கூறுகளைக் 
கொண்டது எனில் , V பருமனில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை 


No 


அவகாட்ரோ எண் . 


ஒவ்வோர் அணுவுக்கும் மூவகை அதிர்வுகள் ஏற்படக்கூடும் 
என்பதால் , V பருமனிலுள்ள அதிர்வு வகைகளின் மொத்த 
எண்ணிக்கை == 3 N. 

( 3 ) 


எனவே ( 2 ) ( 3 )-லிருந்து 


my[ c + * ] 


3 N. 


இதிலிருந்து , 


9N . 


inv[ 5 + * ] 


* 


Ym 


( 
4 
) 


( 


ப்ளான்க் கதிர்வீச்சு விதியைத் தருவிக்கும்பொழுது காட்டி 
யதுபோல் R அதிர்வெண்ணுள்ள ஒரு சீரிசை அலையியற்றியின் 
சராசரி ஆற்றல் 


hR 
hy /kT 


( 171 


.. 


( 5 ) 


1 


எனவே , பொருளில் உள்ள மொத்த ஆற்றல் 


= 4TV 


[ + * )/ rr( ni -1 ) 
* 


Ym 


( 
6 
) 


9N.h 
Y..8 


Ys dy 
--hy / kT 


-- 


) 


e 


1 


T ஐப் பொறுத்து இதனைப் பகுப்போமானால் , மாறாத பருமநிலையில் 

வெப்ப எண்ணின் மதிப்பு ( Atomic heat ) கிடைக்கும் . 
இதனை C, எனக் குறிப்பிடுவோமானால் , 


76 


வெப்பவியல் 


C 


9Nh Amyedy e 

hy / kT 
hylkT 


Y8 


(e - 1 ) 


KTS 


9N.he 


hy / kT 

dy 

hY / kT 
kT ! [ e 


... 


" ( HIT -1 ) 


hy 

= X என்க 
KT 


hYm 


KT 

= xm என்க . 


... dy 


KTdx 

h 


இந்த மதிப்புகளைச் சமன்பாடு ( 7 ) -ல் பதிலீடு செய்தால் , 


xm 


C , 


9N.h " 
K8T8 


KK4Tx ex KTdx 
KT " ( ex - 1 

1 ) h 


8 


xm 


ON.k 


x ex dx 
( ex - 1 ) 


( 8 ) 


8 


Xm 


( 8 ) -ல் உள்ள தொகு நியைச் சினைகள் பிரித்துத் தொகை காணும் 
முறையில் ( integration by parts ) கீழ்க்கண்டவாறு சுருக்கலாம் : 


xm 

x * e * dx 

( ex - 1 ) 
0 


dx 


* --- ( - ) 
-- ( ( )) / 


xml 


d ( 3 ) 


( e- 1 ) dx 


வெப்ப எண்பற்றி டீபையின் தத்துவம் 


77 


3m 


xm * 
( exm - 1 ) 


+ 4 / 


Feds 
ex - 1 
0 


இதனையும் , N , K = R என்பதையும் 8 - ல் பதிலீடு செய்தால் , 


6- * [ 7 * - ) 


xm 

xsdx 
xm8 ( ex- 1 ) 


து ஐப் பொறுத்த ஒரு கோவையாகிறது . 


ஆனால் , m = 


hYm 
KT 


hYm 


இதில் உபை வெப்பநிலை என்னும் 9 ஆல் 


ஐக் குறிப்பது 


K 


வழக்கம் . 


.. 


xm 


9 
T 


* 


( 9 ) -வது சமன்பாட்டால் கொடுக்கப்படும் C ; - ன் மதிப்பு xm ஐப் 
பொறுத்து இருப்பதால் , ஒரே xm மதிப்புள்ள பொழுது எல்லாப் 
பொருட்களின் C , மதிப்பும் சமமாக இருக்கு மென்பது தெளிவு . 


( 4 ) -வது சமன்பாட்டிலிருந்து Ym- ன் மதிப்பைத் தெரிந்து 

hy 
g 

என்பதைக் கணக்கிட்டுக் கொள்ள முடியும் . எனவே , 
K 
m- ன் மதிப்பையும் அறிந்து கொள்ளலாம் . 


8 
xm 

உன் மதிப்பு மிகக் குறைந்தபொழுது அதாவது 

T 
வெப்பநிலை ( T ) அதிகமானபொழுது Cy -ன் மதிப்பு ட்யுலாங் - 
பெட்டிட் விதியால் கொடுக்கப்படும் மதிப்பான 8.4 - க்கு அருகில் 

9 
இருக்கிறது . ஆனால் T குறையும் பொழுது , அதாவது xm == 

TT 
அதிகமாகும் பொழுது , -ன் மதிப்பு மிக வேகமாகக் குறைகிறது 


78 


வெப்பவியல் 


xm -ன் மதிப்பு ஈறிலி ( infinity ) யாகும்பொழுது , 


xm 


| x 


x3dx 
ex -1 


15 


இத்துடன் ஒப்பிடும் பொழுது ( 9 ) -வது சமன்பாட்டிலுள்ள இரண் 
டாவது உறுப்பான ( Term ) 


- 


xm 
exm - 


-ன் 


|| 


மதிப்புப் புறக்கணிக்கத்தக்கது . 


எனவே ( 9 ) -லிருந்து C , 


( 4 ) * 
| * R * 


-- 


98 


எனவே , குறைந்த வெப்பநிலைகளில் வெப்ப எண் தனி வெப்ப 
நிலையின் மும்மடிக்கு நேர் விகிதத்திலுள்ளது என்று விளங்கும் . 
இதுவே டீபையின் T8 விதி எனப்படுகிறது . சோதனைகளிலிருந்து 
கிடைக்கும் முடிவுகள் டீபையின் தத்துவத்தால் கொடுக்கும் 
மதிப்புகளுடன் ஓரளவுதான் ஒத்திருக்கின்றன . 


17. அளவீடுகளின் C. G. S. - M. K. S. 

அலகுகள் 


அளவு 


C. G. S. 
அலகு 


M. K. S. 
அலகு 


அலகுகளிடையே 
உள்ள தொடர்பு 


நீளம் 


சென்டி 


மீட்டர் 


1 மீ . = 100 செ.மீ. 


மீட்டர் 


நிறை 


கிராம் 


கிலோ 
கிராம் 


1000 
கிராம் , 


பரப்பு 


சதுர செ.மீ 


சதுர 
மீட்டர் 


டர் 


ச . செமீ . 


பருமன் 


கன செ.மீ 


கன மீட்டர் 


1 க.மீ. 


108 
க . செ.மீ. 


அடர்த்தி 


கி . கி . / க.மீ . 


கிராம் 
க.செ.மீ. 


1 கி.கி க.மீ. = 1 }-3 

கி . க.செ.மீ. 


திசை 
வேகம் 


செ.மீ 


வினாடி 


வினாடி 


1 மீ . / வி 100 

செ.மீ. / வி . 


முடுக்கம் 


செ.மீ. / 


மீட்டர் 
வினாடி 


1 மீ . ( வி ) = 100 

செ.மீ ./( வி ) * . 


2 


வினாடி 


விசை 


டைன் 


நியூட்டன் 


| நியூட்டன் = 10 * 


டைன் 


அழுத்தம் 


டைன் / ச . 
செ.மீ. 


நியூட்டன் / 
ச . மீட்டர் 


1 G. / ச.மீ. = 10 

டைன் / ச.செ.மீ . 


வேலை , 


எர்க் 


ஆற்றல் } 


1 ஜுல் = 10 " 

எர்க . 


జూరు 
( அல்லது 
நியூட்டன் 
மீட்டர் ) 


வெப்பம் 


கேல்ரி 


கிலோ 
கேலரி 


1 கி.கேலரி = 1000 

கேலரி . 


திறன் 


வாட் 


எர்க் 
வினாடி 


1 வாட் = 101 

எர்க்/வினாடி 


18. கேள்விகள் 


1. குண்டு கேலரி ( மீட்டர் முறையில் ஒரு வாயுவின் பரும 
மாறா வெப்ப 

எண்ணை எவ்வாறு காணலாம் என்று 
விளக்கிக் கூறுக . 
2 . இயக்கக் கொள்கையில் வாயுக்களின் பாகு நிலைக்கான 

விளக்கத்தைத் தருக , 
அலையும் தட்டு முறையில் வாயுக்களின் பாகியல் 

எண்ணைக் காணும் சோதனையை விவரி . 
3. இரண்டாம் இயக்கவியல் விதியைக் கூறி மேக்ஸ்வெல்லின் 

வெப்ப இயக்கச் சமன்பாடுகளைத் தருவி . 
4. மேக்ஸ்வெல்லின் வெப்ப இயக்கச் சமன்பாடுகளிலிருந்து 
கீழ்க் கண்டவற்றைப் பெறுக : 

( i ) க்ளாஸியஸ் க்ளாபெய்ரான் சமன்பாடு 
( ii ) ஜுல் - தாம்ஸன் விளைவு 

( iii ) - ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மான் விதி . 
5. கதிர்வீச்சைப் பற்றிய ப்ளான்கின் விதியைத் தருவி . 

இதிலிருந்து ராலே -ஜீன்ஸ் விதியையும் , வியன் விதியை 

யும் எவ்வாறு அடையலாம் என்று காட்டுக . 
8. கீழ் வெப்ப நிலைகளில் திடப் பொருட்களின் வெப்ப 

எண்களைப் பற்றிய டீபையின் தத்துவத்தை விவரி . 
சோதனையிலிருந்து கிடைக்கும் முடிவுகளுடன் இந்தத் 
தத்துவம் எவ்வளவு தூரம் ஓத்திருக்கின்றது என்று 
கூறுக . 


7. சிறு குறிப்புகள் வரைக : 

( அ ) நட்சத்திரங்களின் வெப்பநிலைகள் . 
( ஆ ) காற்றை நன்னிலைப்படுத்தல் , 
( இ ) வெப்ப இயக்கவியல் மூன்றாம் விதி . 
( ஈ ) ச ழாய் வடிவத்திலுள்ள கண்ணாடியின் 

வெப்பக்கடத்து திறன் . 
( உ ) கோளகக் கூடுகள் . 
( ஊ ) கதிர்வீச்சின் அழுத்தம் , 


